ZZ66 


வா 


பாதாபிகொண்ட 
நரசிம்மவர்மன் 


கழக 
ழக வெளியீடு : அசுகூ 


வாதாபி கொண்ட 


நரசிம்மவர்மன் 


ஆசிரியர் : 
மயிலை , சீனி . வேங்கடசாமி 


O 


திருநெல்வேலித் தென்னிந்திய 
சைவசித்தாந்த நூற்பதிப்புக் கழகம் , லிமிடெட் , 
திருநெல்வேலி . 

சென்னை .1 . 


First Edition : Jan., 1957 , 


Vaathaapi Konda 
NARASIMMA - VARMAN 


[ All Rights Reserved ] 


Published by 


THIE SOUTH INDIA SAIVA SIDDHANTA WORKS 


TINNEVELLY , 


LTD . , 


PUBLISHING SOCIETY , 
1/140 , BROADWAY, 


MADRAS - 1 


Head Office : 


98 , 


BAST 


CAR 


STREET , 


TIRUNELVELI , 


Acknowledgement 
We express our grateful thanks to the authori 
ties of the Archaeological Survey of India , 
( Southern Circle, Madras ). for permission to 
reproduce Photo Plates Nos, 1 to 20 . 


Appar Achakam , 2/140 , Broadway , Madras- 1.- C . 1200 


பதிப்புரை 


வடவேங்கடம் தென்குமரி ஆயிடைத் தமிழ்கூறு நல் 
லுலகை ஆண்ட முடியுடை வேந்தர் மூவர்களான சேர 
சோழ பாண்டிய வேந்தர்கட்குப்பின் , சிறு சிறு பிரிவுகளாக 
ஆக்கிக்கொண்டு நம் தமிழகத்தை ஆண்ட வேந்தர்கள் 
பற்பலராவர் . 

அவர்களுள் , பல்லவ வேந்தர்களும் ஒரு பகுதியராவர் . 
இவர்கள் காலத்தில் சிற்பக்கலை ஓவியக்கலை இசைக்கலை 
எங்கும் தலைசிறந்து ஓங்கி மிளிர்ந்தன . 

மிளிர்ந்தன . அக் கலைகளை 
வளர்த்த பல்லவ மன்னர்கள் வரிசையில் 

சிறந்துரிமை 
யுடையனாகக் கொள்ளத்தக்கவன் , மாமல்லன் நரசிம்ம 
வர்மன் என்னும் பெயர் பூண்ட அரசனான 

வன் . 
இம் மன்னன் அரசு கட்டிலேறி ஆட்சிகொண்டிருந்த 
காலம் சற்றேறக்குறையக் கி . பி . ஏழாம் நூற்றாண்டென்று 
இற்றை ஞான்றை ஆராய்ச்சி வல்லுநர் கருதுகின் றனர். இக் 
கருத்தைக் கல்வெட்டு முதலிய அகச்சான்றுகள் அரண்செய் 
கின்றன . இவன் காலத்தே சமண்சமயம் , நம் தமிழகமெங் 
கும் பரவியிருந்ததாகக் காணக்கிடக்கின்றது . இக் காலத்தே 
தான் , நம் 

சைவசமய குரவர்களான திருஞானசம்பந்தர் , 
திருநாவுக்கரசர் முதலிய நாயன்மார்களும் , பேய் , பூதம் , திரு 
மழிசை ஆழ்வார் முதலிய திருமாலடியார்களும் வாழ்ந் 
திருந்ததாகும் . 

இவன் , வாள்வலி தோள்வலி படைவலிகளில் தனக்கு 
ஒப்பாரும் மிக்காருமின்றித் தலைசிறந்து விளங்கினான் . 
இவன்மேற் போர்முற்றிப் பொருத சாளுக்கிய மன்னன் 
இரண்டாம் புலிகேசியைப் போர்க்களத்தில் புறங்கண்டு 
முறியடித்து , அவன் தலைநகரான வாதாபி நகரின்மேற் 
படையெடுத்துச் சென்றான் . இவற்குப் படைத்துணையாகத் 
தலைமை தாங்கிச் சென்றவர் , அறுபான் மும்மைத் தொண் 
டருள் ஒருவராக வாளான் மகவரிந்து இறைவற்கு அமு 
தூட்டிய அரும்பெறற் செயலினராகப் போற்றப்பெறும் 
சிறுத்தொண்டரென்னும் பெயரின ராகிய பரஞ்சோதியா 
ராவர் . இவர்தம் துணைவலியானே அந்நகரைப் பிடித்துத் 
தன துரிமையாக்கிக்கொண்டான் : அந் நினைவுக்குறியாக 
வெற்றித் தூணும் நாட்டினான் . இச் சிறப்பால் அந் நகரோ 


பதிப்புரை 


டடைவுகொண்டு அதுமுதல் இவன் பெயர் , வாதாபி 
கொண்ட நரசிம்மவர்மன் என்னும் பெயரால் வழங்கலா 
யிற்று . இவ் வரலாற்றைச் சேக்கிழார்பெருமான் , தம் 
திருத்தொண்டர் புராணத்துள் , 
மன்னவர்க்குத் தண்டுபோய் வடபுலத்து வாதாபித் 
தொன்னகரம் துகளாகத் துளைநெடுங்கை வரையுகைத்துப் 
பன் மணியும் நிதிக்குவையும் பகட்டினமும் பரித்தொகையும் 
இன்னன எண் ணிலகவர்ந்தே இகலரசன் முன்கொணர்ந்தார் 

( பெரிய . சிறுத்தொண்டர் : சு . ) 
எனவரும் செய்யுளால் அறியலாம் . 

இத்தகைய வெற்றிவேந்தன் நரசிம்மவர்மன் , போரிற் 
சிறந்திருந்தமைபோலவே அரசியலிலும் , அறத்தினும் , பிற 
நல்லியல்புகளிலும் மேம்பட்டு விளங்கினான் . இவன் மேற் 
கொண்டிருந்த சமயம் , சைவம் ; இவன் மாமல்லபுரத்தில் 
இரதங்கள் என வழங்கும் பாறைக்கோயில்களையும் , 
குகைக் கோயில்கள் சிலவற்றைபும் அமைத்துள்ளான் ; பிற 
வரலாறுகளை இந்நூலகத்து ஆங்காங்கே காண்க . 

நம் தமிழ்மொழிக்கண் வரலாற்றுண்மை காணும் நூல் 
கள் மிக்குப் பல்கவில்லை . அவை மிகப்பெருக வருதல் நல 
மென்பது எமது வேணவா . அவ் வேட்கையின் விளைவாக 
இந் நூலாசிரியரான , திரு . மயிலை சீனி . வேங்கடசாமியவர் 
களைக்கொண்டே முன்னரேயே சமணமும் தமிழும் , பௌத் 
தமும் தமிழும் , மகேந்திரவர்மன் என்னும் நூல்களை வரை 
வித்து வெளியிட்டுள்ளோம் . இப்போதும் இந் நூலை 
அவர்கள் தம் அஃகியகன்ற அறிவின் மதுகையானும் , ஆய் 
புலத்தானும் , கல்வெட்டு முதலிய சான்றுகளானும் அவ் 
வவற்றுக்குரிய விளக்கப் புகைநிழ லோவியங்களுடன் 
விளக்கி எழுதித் தந்துள்ளார்கள். 

பெருமை சான்ற இவ் அருமை நூலை நன்முறையில் 
அச்சியற்றி நூலுருவாக்கி , எம் கழகவழிக் கண் கவர் வனப் 
புற வெளியிட்டுள்ளோம் . ஆய்புலவாணரும், அறிஞரும் , 
பேணிய அறிவுறு மாணவரும் , பிறரும் வாங்கிக் கற்று , 
வரலாற்றுண்மையும் நம் செந்தமிழ்த் திருநாட்டின் செம்மை 
யும் உணர்ந்தின்புறுதலுடன் , எம்மையும் இவ்வாக்கமிக்க 
வரலாற்றுண்மை காணும் பணிக்கண் ஊக்க முன்வருவார்க 
ளென நம்புகின்றோம் . 

சைவசித்தாந்த நூற்பதிப்புக் கழகத்தார் . 


முன்னுரை 


மகாபலிபுரம் என்று வழங்குகிற மாமல்லபுரம் இக் 
காலத்தில் உலகமெங்கும் பேர்பெற்ற ஊராகும் . உலகத் 
தின் நானா திசைகளிலிருந்து தமிழ் நாட்டிற்கு வருகிறவர் , 
மாமல்லபுரத்திற்குவந்து இங்குள்ள சிற்பக்கலைகளைக் கண்டு 
இன்புறுகிறார்கள் . அரசியல் தலைவர்களும் , கலைவாணர் 
களும் , காவியப்புலவரும் , ஓவியக்கலைஞரும் , பாவலரும் , 
நாவலரும் , பண்டிதரும் பாமரரும் மாமல்லபுரம் சென்று 
குகைக்கோயில்களையும் பாறைக்கோயில்களையும் கற்றளி 
களையும் அழகிய சிற்பங்களையும் கண்டு செல்கின்றனர் . 
இந்தச் சிற்பங்களை அமைத்தவன் மாமல்லன் நரசிம்மவர்மன் 
என்னும் பல்லவ மன்னன் . 

காஞ்சிபுரத்தைத் தலைநகரமாகக்கொண்டு தொண்டை 
நாட்டையும் சோழநாட்டையும் ஒரு குடைக்கீழ் வைத்து 
அரசாண்ட பல்லவ மன்னர்களில் , மகேந்திரவர்மனுக்கு 
அடுத்தபடியாகப் புகழ்பெற்றவன் , நரசிம்மவர்மன் . நரசிம்ம 
வர்மனுடைய இயற்பெயர் மாமல்லன் என்பது மாமல்லன் , 
பல்லவரின் துறைமுகப்பட்டினத்துக்குத் தன் பெயரைச் 
சூட்டி மாமல்லபுரம் என்று வழங்கினான் . தன் பெயரைச் 
சூட்டியதல்லாமல் , இப்பட்டினத்திலிருந்த பாறைக் குன்று 
களைக் கலைக்கோயில்களாக அமைத்து அழகு படுத்தினான் . 
பல்லவர் காலத்தில் பெரிய துறைமுகப்பட்டினமாயிருந்த 
மாமல்லபுரம் , இப்போது பெருமை குன்றி சிறு கிராமமாக 
இருக்கிறது . மாமல்லபுரம் என்னும் பெயர் திரிந்து மகாபலி 
புரம் என்று வழங்கப்படுகிறது . 

மாமல்லன் நரசிம்மவர்மன் புகழ்பெற்ற சிறந்த 
மன்னன் . இவ்வரசன் தன்மேல் படையெடுத்துவந்த சளுக் 
கிய அரசன் இரண்டாம் புலிகேசியைப் போர்க்களத்தில் 


முன்னுரை 


வென்றதோடு அமையாமல் , புலிகேசியின் தலைநகரமான 
வாதாபிநகரத்தின்மேல் படையெடுத்துச் சென்று அந் 
நகரத்தைப் பிடித்து , அங்கு வெற்றிக்கம்பம் நாட்டினான் . 
இதனால், இவனுக்கு , ‘ வாதாபி கொண்ட நரசிம்மவர்மன் 
என்னும் பெயர் ஏற்பட்டது. இவ்வரசன் வாதாபி 
நகரத்தை வென்றபோது , இவனுடைய யானைப்படைக்குத் 
தலைவனாக இருந்தவர் பரஞ்சோதியார் எனப்படும் சிறுத் 
தொண்ட நாயனார் . 

தனக்குரிய இலங்கை அரசாட்சியை இழந்து பகை 
வருக்கு அஞ்சிக் காஞ்சிபுரத்துக்கு வந்து இவ்வரசனிடம் 
அடைக்கலம் புகுந்த மானவர்மன் என்னும் இலங்கை 
மன்னனுக்கு அரசாட்சியை 

மீட்டுக்கொடுத்தவனும் 
வாதாபி கொண்ட நரசிம்மவர்மனே . 

சைவ சமயத்தையும் பக்தி இயக்கத்தையும் நிலைநாட் 
டிய திருநாவுக்கரசு சுவாமிகள் , திருஞானசம்பந்த சுவாமி 
கள் முதலிய சைவ அடியார்களும் , பாண்டி நாட்டை அர 
சாட்சிசெய்து சமண சமயத்தவனாக இருந்து பின்னர் 
சைவசமயத்தைச் சேர்ந்த கூன்பாண்டியன் 

என்னும் 
நெடுமாற நாயனாரும் அவன் அரசியாரான மங்கையர்க் 
கரசியாரும் அமைச்சரான குலச்சிறை நாயனாரும் மற்றும் 
சில நாயன்மார்களும் வாழ்ந்திருந்த காலமும் மாமல்லன் 
நரசிம்மவர்மன் காலத்திலே தான் . 

அதுபோலவே , வைணவ சமயத்தையும் பக்தி இயக் 
கத்தையும் நிலைநாட்டிய ஆழ்வார்களாகிய திருமழிசையாழ் 
வாரும், பேய் பூதம் பொய்கை என்னும் முதலாழ்வார் 
மூவரும் வாழ்ந்திருந்த காலமும் வாதாபிகொண்ட நரசிம்ம 
வர்மன் காலத்திலே தான் . 

பல நூற்றாண்டுகளாகத் தமிழ்நாட்டிலே நிலைபெற் 
றுச் சிறப்படைந்திருந்த பௌத்த சமயமும் சமண சமய 
மும் , சைவ வைணவர்களின் பக்தி இயக்கத்தினால் தாக் 
குண்டு , பழைய செல்வாக்கையும் சிறப்பையும் இழக்கத் 
தொடங்கிய காலமும் நரசிம்மவர்மன் காலத்திலே தான் . 


முன்னுரை 


இவ்வாறு பல முக்கிய நிகழ்ச்சிகள் நிகழ்ந்த கால 
அரசாண்ட வாதாபிகொண்ட நரசிம்மவர்மனுடைய வர 
லாற்றையும் அக்காலத்து ஏனைய வரலாற்றையும் நம்மவர் 
அனைவரும் அறியவேண்டும் என்னும் நோக்கத்தோடு இந் 
நூலை எழுத முற்பட்டேன் . 

ஏறக்குறைய கி . பி . 4 - ஆம் நூற்றாண்டிலிருந்து 10 - ஆம் 
நூற்றாண்டுவரையில் , பல்லவ அரசர்கள் சோழநாட்டையும் 
தொண்டை நாட்டையும் அரசாண்டார்கள் . 10 - ஆம் நூற் 
றாண்டிற்குப் பிறகு , பல்லவருக்குக் கீழடங்கியிருந்த 
சோழர்கள் , மீண்டும் முதன்மைபெற்றுப் பல்லவ அரசரை 
வீழ்த்திய பிறகு , பல்லவ அரசர் வரலாறு முழுவதும் மறக் 
கப்பட்டு மறைந்துகிடந்தது . கர்ணபரம்பரையாகவும் இலக் 
கிய நூல்கள் வாயிலாகவும் சிறிதளவாவது சேர சோழ 
பாண்டியர்களின் பெயர் அறியப்பட்டதுபோன்ற அளவு 
கூட பல்லவ அரசரின் பெயர் அறியப்படாமல் முழுவதும் 
மறைந்துகிடந்தது . 

தமிழ்நாட்டிலும் பாரத தேசத்திலும் ஆதிகாலம் 
முதல் சரித்திரம் எழுதும் வழக்கம் இருந்ததில்லை . ஆங்கி 
லேயர் தொடர்பு ஏற்பட்ட பின்னரே , சரித்திரமும் வர 
லாறும் எழுதும்முறை கற்பிக்கப்பட்டது என்பதை நாம் 
நேர்மையோடு ஒப்புக்கொள்ளவேண்டும் . நமது நாட்டை 
அரசாண்ட ஆங்கிலேயர் நமது நாட்டு வரலாற்றை அறிய 
விரும்பினார்கள் . சரித்திர நூல்கள் இல்லாததை அறிந் 
தார்கள் . சரித்திரச் செய்திகளைச் சிறிதளவு கொண்டுள்ள 
கல்வெட்டுச் சாசனங்களும் செப்பேட்டுச் சாசனங்களு 

களும் 
பற்பல இடங்களில் வெவ்வேறு ஊர்களில் சிதறிக்கிடந்து 
மறைந்து ஒளிந்து இருளடைந்திருந்தன . 

டந்திருந்தன . அம்மட்டோ ? 
பழைய எழுத்துக்கள் மறைந்து புதிய எழுத்துக்கள் 
தோன்றிவிட்டபடியால் , பழைய கல்வெட்டெழுத்துக்களும் 
செப்பேட்டு எழுத்துக்களும் மறக்கப்பட்டுப் படிக்க முடி 
யாமற்போயின . இவ்வாறு வரலாற்றுச் செய்திகள் இரு 
ளடைந்து கிடந்த காலத்தில் , சென்ற 19 - ஆம் நூற்றாண்டின் 
இடைப்பகுதியிலே , ஆங்கில அரசாங்கத்தார் ஆர்க்கியாலஜி 


க 0 


முன்னுரை 


என்னும் பழம்பொருளாராய்ச்சித் துறையையும் , எபிகராபி 
என்னும் சாசன ஆராய்ச்சித் துறையையும் ஏற்படுத்திச் 
சிதறிக்கிடந்த சாசனங்களைத் தொகுத்துப் படிக்கமுடியா 
மற்கிடந்த சாசனங்களைப் படித்து அவற்றை இக் காலத்து 
எழுத்துக்களில் எழுதி அச்சிட்டு வெளிப்படுத்தினார்கள் . 
இதனாலே நமது நாட்டுப் பழைய வரலாறுகளும் சரித்திரங் 
களும் சிறிதளவாவது வெளிப்படலாயின . இவ்வாறு 
நமக்குக் கிடைத்த வரலாறுகளை ஏனைய சான்றுகளுடன் 
ஒத்திட்டு ஆராய்ந்து பார்த்து , நமது நாட்டைப் பொறுத்த 
வரையில் , சேர சோழ பாண்டியர் சிற்றரசர் வரலாறுகளை 
யும் அக்காலத்து நாகரிகம் வாழ்க்கை 

வாழ்க்கை முதலியவற்றைப் 
பற்றியும் இப்போது தெரிந்துகொள்கிறோம் . ஆயினும் 
இந்தச் சாசனங்கள் , வரலாற்றை ஓரளவு தான் அறிவிக்கின் 
றனவேயன்றி முழு வரலாற்றையும் தெரிவிக்கவில்லை . 
ஏனென்றால் , அவை எழுதப்பட்டதன் நோக்கம் வரலாற் 
றைத் தெரிவிப்பதற்கன்று . எனினும் , இந்த அளவாகிலும் 
பழைய வரலாற்றை அறிய முடிகிறதே என்று நினைக்கும் 
போது சிறிது ஆறுதல் ஏற்படுகிறது . 

தமிழிலே சரித்திர நூல்கள் இன்னும் சரியாக வெளி 
வரவில்லை. எழுதப்படவேண்டிய வரலாற்று நூல்கள் இன் 
னும் பலப்பல உள்ளன . நமது நாட்டு வரலாறு இன்னும் 
முழுவதும் வெளிவராமலும் , மக்களுக்குத் தெரியாமலும் 
இருக்கின்றன . 

பழைய அரசியல் , சமூக இயல் , 
இயல் , கலை இயல் , இலக்கிய இயல் முதலியவற்றின் வர 
லாறுகளை நாம் அறியவில்லையானால் , நாகரிகத்தில் நாம் 
வளர்ச்சியடைய முடியாது . 

பழைய வரலாறுகள் எதிர் 
வாழ்விற்கு வழிகாட்டும் விளக்குப்போன்றவை . 
ஆகவே , நமது நாட்டைப்பற்றிய பலதுறை வரலா றுகள் 
நமக்கு மிகமிகத் தேவையாயுள்ளன . 

நான் சரித்திரத்துறையில் பயின்றவன் அல்லன் . 
ஆயினும் , நமது நாட்டுப் பழைய வரலா றுகளை அறிய 
வேண்டும் என்னும் ஆர்வம் இந் நூலை எழுதத் தூண்டியது . 
காய்தல் உவத்தல் இல்லாமல் , விருப்பு வெறுப்புக்களை 


சமய 


கால 


முன்னுரை 


கசு 


அகற்றி , நடுநிலைநின்று என்னால் இயன்றவரையில் ஆராய்ந்து 
எழுதியிருக்கிறேன் . ஆதாரங்களையும் சான்றுகளையும் ஆங் 
காங்கே காட்டியுள்ளேன் . சிற்சில இடங்களில் ஒரே செய் 
தியை மீண்டும் கூறியுள்ளேன் . இதனைக் கூறியது கூறல் 
என்னும் குற்றமாகக் கொள்ளாமல் தெளிவுபடுத்தும் 
பொருட்டு அநுவாதமாகக் கூறியதாகக் கொள்ள வேண்டும் . 
இச் சிறு நூல் , நமது நாட்டு வரலாற்றின் ஒரு பகுதியை 
யறிவதற்கு உதவியாக இருக்கும் என்று நம்புகிறேன் .. 

இந்நூலை நல்லமுறையில் அச்சியற்றி வெளியிட்ட 
திருநெல்வேலித் தென்னிந்திய சைவசித்தாந்த நூற்பதிப்புக் 
கழகத்தாருக்கு எனது நன்றியுரியது . 

இங்கனம் , 
மயிலாப்பூர் , ) 

சீனி . வேங்கடசாமி 
சென்னை -4 . ) 


உள்ளுறை 


பக்கம் 

1 


க . 


அரசியல் 
வேறு அரசர்கள் 


13 


சமயம் 


33 
33 
36 
44 


49 


54 


. 


59 
60 
67 


90 


கூ . 

1 . சமண சாக்கிய மதங்கள் 
2 . சைவசமய அடியார்கள் 

3 . வைணவ ஆழ்வார்கள் 
ச . தமிழ் இலக்கியம் 
ரு . வற்கடம் 
கோயில்கள் 

கைக்கோயில்கள் 
2. பாறைக் கோயில்கள் 
எ . சிற்பக்கலை 
வு . தேவார ஆராய்ச்சி 

1. இயற்கைக் காட்சிகள் 
2 . உவமைகள் 
3. சிறுத்தொண்டர் 
4. கழியில் மீன் பிடித்தல் 
5. அரசரைப்பற்றிய செய்திகள் 
6. பழமொழி , திருக்குறள் 
7. நாளும் கோளும் 
8 . சமண முனிவர் குன்றுகளில் தங்கியது 
9. இசை , ஆடல் , பாடல் 

10. திரு ஏகபாத உரை 
க . ஆழ்வார் நாயன்மார் பாடல்கள் 
பின்னிணைப்பு 

மகாவம்சம் சஎ ஆம் அதிகாரம் 
மூவர் கோயில் சாசனம் 
யுவான் சுவாங் யாத்திரைக் குறிப்பு 

பாண்டியன் நெடுமாறன் கால ஆராய்ச்சி 
நி . முதலாழ்வார் கால ஆராய்ச்சி 


130 
130 
135 
189 
140 
141 
143 
144 
145 
146 
149 


167 


177 
177 
183 
200 
205 
212 


ங .. 


. 


4 


இந்நூலில் மேற்கோள் காட்டப்பட்ட நூல்கள் 

1. ஆழ்வார்கள் கால நிலை - மு . இராகவையங்கார் 
2. கலிங்கத்துப் பரணி - கவிசக்கரவர்த்தி சயங்கொண்டார் . 
3. காமிகாகமம் , தமிழுரையுடன் 

--- மயிலை . அழகப்ப முதலியார் பதிப்பு. 
4. சிலப்பதிகாரம் , அடியார்க்கு நல்லார் உரையுடன் 

- டாக்டர் . உ . வே . சாமிநாதையர் பதிப்பு 
5. தக்கயாகப் பரணி , பழைய உரையுடன் 

--டாக்டர் . உ . வே . சாமிநாதையர் பதிப்பு . 
6. தமிழர் வளர்த்த அழகுக் கலைகள் 

--மயிலை சீனி . வேங்கடசாமி . 
7. தேவாரம் - திருநாவுக்கரசு சுவாமிகள் 

-திருஞானசம்பந்த சுவாமிகள் 

சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 
8 . நாலாயிரப் பிரபந்தம் - ஆழ்வார்கள் அருளியது . 
9. பெரிய புராணம் - சேக்கிழார் சுவாமிகள் 
10. மகேந்திரவர்மன் - மயிலை . சீனி . வேங்கடசாமி 
11 . யானைக் கோயில்கள் -- மயிலை . சீனி . வேங்கடசாமி 

கையெழுத்துப் பிரதி ) 
BIBLIOGRAPHY 
1 . Administration and social life under the Pallavas, 

-0 . Minakshi . 
2. Age of Tirugnana Sambandar - P . Sundaram Pillai . 
3. Ancient geography of India - General Cunningham . 
4. Badami stone Inscription - Ind . Ant . Vol . IX p . 99 . 

Copper plate grants from Sinnamanur , p . 463 . 

S.I. I. Vol . TIT . 
5. Culavamsa - Translated by Wilhelm Geiger .. 
6. Early History of the Vellar Basin - M . Arokiaswami . 
7. Gadval Plates of Vikramaditya - Epi. Ind . Vol . X. p . 101 . 
8 . History of Sri Vaishnavas - T . A. Gopinatha Rao . 
9. History of the Pallavas of Kanchi - R.Gopalan . 
10. Kasakudi Plates of Nandivarman Pallavamalla . S. I. I. 

Vol . II p . 342-361 . 
11. Karnul.Plates of the third year of King Vikramaditya I. 

J.B. B. R. A.S. Vol . XVI , p . 228 . 
12. Karnul Plates of the tenth year of king Vikramaditya I. 

J. B. B. R. A. S. Vol . XVI . p . 228 . 
13. On Yuan Chuang s Travels in India , Vol . II, Thomas 

Watters . 
14. Pallava Antiquities Vol . I - G . Jouveau Dubreuil . 


21. Two Statues of Pallava Kings 
H. Krishna Sastri, 
கச 

மேற்கோள் நூல்கள் 
15. Pallava Architecture part ,. II - A . H. Longhurst, 

M. A. S. I. No. 33 . 
16. Tamil Studies -- M . Srinivasa Aiyengar . 
17. The Pandian Kingdom - K . A. Nilakanta Sastri . 
18. The Pallavas - G . Jouveau Dubreuil . 
19. The date of Bhuti Vikramakesari, J.R. A. S. 1935. pp . 

475-481 . 
20. The victory of Bhuti Vikramakesari over the Pallavas. 

J. R. A. S. 1934. p . 53.44 . 


3 


and five Pallava Ibscriptions 
in a Rock - cut Temple at ( M. A. S.I. No. 26 . 

Mahabalipuram . 
22. Udayendram plates of Nandi S. I. I. Vol. II . 
varmen Pallava Malla . 

pp . 361-371 . 
23. Velvikudi grant of Nedunjadayan . Epi. Ind . Vol. XVII 

p . 291-309 . 
24. Velurpalayam plates of Nandiyarman . S. I. I. Vol. II. 

pp . 501-517 . 


} 


ABBREVIATIONS 
Epi . Indi. - Epigraphia Indica . 
Ep . Rep .-- Epigraphy Report; Madras . 
E. 2. Epigraphia Zeylanica . 
Ind . Anti . - Indian Antiquary . 
S. I. I. South Indian Inscriptions. 
J. R. A. 8. — Journal of Royal Asiatic Society of Great 

Britain and Ireland . 
B. B. R. A. S. Journal of Bombay Branch of Royal 
J. B. B. R. A. S ) Asiatic Society. 
J. O. R. 

M. 
M. A. S. I. - Memoris of the Archaeological Survey of 

India . 
Ins. Pudu. State -- Inscriptions ( Texts ) of the Pudukkottai 

State . 
Chro - Ins - Pudu. State . - Chronological list of Pudukkottai 

State . 


1."பஞ்சபாண்டவர்இரதம் தருமராசர்,பீமன்,அர்ச்சுனன்,திரௌபதிஇரதங்கள் 


2. திரிமூர்த்தி குகைக்கோயில் 

( பக்கம் : 60 


3 . 


வராக மண்டபம் 


( பக்கம் : 61 


Reli 


. 


4.மகிஷாசுரமண்டபஉட்புறம் 

(பக்கம்:63,64 


5."திரௌபதைஇரதம் 

(பக்கம்:71,72 


19. 


20. 


கருடவாகனப்பெருமாள் 

(பக்கம்:111,112 


மாமல்லன்நரசிம்மவர்மன் 

(பக்கம்:10,108 


LI 


H 


8. 


<பீமன்இரதம 


(பக்கம்:76,77 


9 , 


நகுல சகாதேவ இரதம் 

( பக்கம் : 79-81 


10. திரிவிக்கிரம மூர்த்தி (உலகளந்த பெருமாள் ) 

( பக்கம் : 104, 105 


11 . 


போர் மடந்தை 


( பக்கம் : 99, 100 


12. அநந்தசயன மூர்த்தி 

( பக்கம் : 105- 107 


N 


13 . 


வராகப் பெருமாள் 

( பக்கம் : 101 , 102 


14. திருமகள் ( கஜலக்ஷ்மி ) 

( பக்கம் : 103 


15.“அர்ச்சுனன்இரதம்"-கிழக்குச்சுவர்சிற்பங்கள் நடுவில்இந்திரன்,பக்கத்தில்முனிவர்,இராணிகள்துவாரபாலகர் 

(பக்கம்:113,114 


டார் 


16.“அர்ச்சுனன்இரதம்"--தெற்குச்சுவர்சிற்பங்கள் நடுவில்இடபாரூடர்,பக்கங்களில்அரசன்,அரசியர்,துவாரபாலகர் 

(பக்கம்:114,115 


T - 2626 


து 


MADRAS 


17. 


கணேசஇரதம் 


18. 


இளங்கோயில் 
கொற்றவை 

(பக்கம்:93,94 


(பக்கம்:82-84 


PER 


19. 


20, 


கருடவாகனப்பெருமாள் 

(பக்கம்:111,112 


மாமல்லன்நரசிம்மவர்மன் 

பக்கம்:10,108 


நரசிம்மவர்மன் 


அரசியல் 


தன் 


தந்தை 


மாமல்லன் என்னும் இயற் பெயரையுடைய நரசிம்ப , 
வர்மன் மகேந்திரவர்மனுடைய மகன் . இவனை . முதலாம் 
நரசிம்மவர்மன் என்று சரித்திரம் கூறுகிறது . மாமல்லன் 
நரசிம்மவர்மன் , சளுக்கிய அரசரின் தலைநகரமான வாதாபி 
நகரத்தை வென்று கொண்டபடியினாலே வாதாபிகொண்ட 
நரசிம்மவர்மன் என்று பெயர்பெற்றான் . இவன் , பல்லவ 
இராச்சியத்தை கி . பி . 630 முதல் 668 வரையில் அரசாண் 
டான் . இவனுடைய தலைநகரம் காஞ்சிபுரம் . 
வாதாபிகொண்ட 

நரசிம்மவர்மன் , 
யாகிய மகேந்திரவர்மன் காலத்தில் மாமல்லன் என்னும் 
பெயருடன் இளவரசனாக இருந்தபோது , கடல்மல்லை 
என்னும் துறைமுகப்பட்டினத்தில் வாழ்ந்திருந்தான் . 
சோழர்களுக்குக் காவிரிப்பூம்பட்டினமும் , பாண்டியருக்குக் 
கொற்கையும் , சேரருக்கு முசிரியும் துறைமுகப்பட்டின 
மாக இருந்ததுபோல , பல்லவ அரசர்களுக்குக் கடல் மல்லை 
துறைமுகப்பட்டினமாக இருந்தது . மாமல்லன் அரசனான 
பிறகு , இத் துறைமுகப்பட்டினத்துக்குத் தன் பெயராகிய 
மாமல்லன் என்னும் பெயரைச்சூட்டி மாமல்லபுரம் என்று 
புதுப்பெயர் கொடுத்தான் . இப் பட்டினத்தைப் புத்தம் 
புதிதாக உண்டாக்கினான் என்று சிலர் கருதுகின்றனர் . 
இது தவறு . இவ்வூர் நீர்ப்பெயற்று என்றும் மல்லை என்றும் 


2 


நரசிம்மவர்மன் 


கடல்மல்லை என்றும் பண்டைக்காலத்தில் பெயர் பெற்றிருந் 
தது . இந்தப் பழைய பெயரை மாற்றித் தன் பெயரைச் 
சூட்டி மாமல்லபுரம் என்று வழங்கினான் . மாமல்லபுரம் 
என்னும் பெயர் பிற்காலத்திலே மகாபலிபுரம் என்று மருவி 
வழங்கப்பட்டது . பாமரமக்கள் இப்போது இதனை மாவலி 
வரம் என்று கூறுகின்றனர் . 

மாமல்லன் முடிசூட்டிக் கொண்டபோது நரசிம்ம 
வர்மன் என்னும் பட்டப்பெயரைப் பெற்றான் . 

மாமல்லன் நரசிம்மவர்மன் , மாமல்ல புரத்திலே சில 
குகைக்கோயில்களை அமைத்தான் . அன்றியும் , “ இரதங் 
கள் என்று இப்போது பெயர் வழங்கப்படுகிற பாறைக் 
கோயில்களையும் அமைத்தான் . அழகான சிற்ப உருவங்கள் 
சிலவற்றையும் அமைத்தான் . இவற்றைப்பற்றி இந் நூலில் 
வேறு இடத்தில் கூறுவோம் . 
நரசிம்மவர்மன் 

இளவரசனாக இருந்தபோது , இவ 
தந்தையாகிய மகேந்திரவர்மன் ஆட்சியில் , 
சளுக்கிய அரசனான இரண்டாம் புலிகேசி , பல்லவ நாட்டின் 
மேல் படை எடுத்து வந்து அதன் வடபகுதியாகிய ஆந்திர 
நாடுகளைக் கைப்பற்றிக்கொண்டான் . அன்றியும் , தலைநகர 
மான காஞ்சிபுரத்தின் மேல் புலிகேசி படையெடுத்து 
வந்தான் . மகேந்திரவர்மன் புள்ள லூர் என்னும் இடத்தில் 
எதிர்த்துப் போர்செய்து அவனை முறியடித்தான் . இந்தப் 
போரில் இளவரசனாகிய நரசிம்மவர்மனும் போர் செய்திருக் 
கக்கூடும் . 


னுடைய 


மகேந்திரவர்மனுக்குப் பிறகு நரசிம்மவர்மன் அரசனா 
னான் .. நரசிம்மவர்மன் காலத்தில் , இலங்கையரசுக்குரிய 
மானவம்மா ( மானவர்மன் ) என்பவன் அரசு இழந்து காஞ்சி 
புரத்துக்கு வந்து நரசிம்மவர்மனிடத்தில் அடைக்கலம் 
புகுந்தான் . 

மானவர்மன் நெடுங்காலம் இவன் ஆதரவில் 
1. இந்நூலாசிரியர் எழுதியுள்ள மகேந்திரவர்மன் என்னும் 
நூல் காண்க . 


அரசியல் 


3 


இருந்தான் . காஞ்சியின்மேல் சளுக்கிய அரசன் புலிகேசி 
படையெடுத்து வந்த காலங்களில் மானவர்மன் நரசிம்ம 
னுடன் சேர்ந்து புலிகேசியை எதிர்த்துப் போரிட்டான் . 
நரசிம்மன் வாதாபியை வென்றபிறகு , தன் சேனையை மான 
வர்மனுடன் இலங்கைக்கு அனுப்பி இலங்கையை வென்று 
மானவர்மனை அந்நாட்டுக்கு அரசனாக்கினான் . 

நரசிம்மவர்மன் காலத்திலும் புலிகேசி , மீண்டும் பல 
முறை காஞ்சிபுரத்தின் மேல் படையெடுத்து வந்தான் . 

. 
படையெடுத்து வந்த புலிகேசியை நரசிம்மவர்மன் பரியளம் , 
மணிமங்கலம் , சூரமாரம் முதலிய இடங்களில் எதிர்த்துப் 
போர்செய்து முறியடித்தான் . போர் நடந்த சூரமாரம் , 
பரியளம் என்னும் ஊர்கள் எவை என்பது இப்போது 
தெரியவில்லை . மணிமங்கலம் 

செங்கல்பட்டு 
மாவட்டத்தில் செங்கல்பட்டு தாலுகாவில் உள்ள மணிமங் 
கலம் என்னும் கிராமம் ஆகும் . இது பல்லவரின் தலைநகர 
மான காஞ்சிபுரத்திற்கு இருபது மைல் தூரத்தில் இருக் 


என்பது , 


கிறது . 


மாமல்லன் புலிகேசியைத் துரத்தியதோடு நிற்கவில்லை . 
தன் தந்தை காலத்தில் , பல்லவர்களுக்குரிய ஆந்திர 
நாடுகளைக் கவர்ந்து கொண்ட புலிகேசி காஞ்சிபுரத்தின் 
மேல் படையெடுத்து வந்ததையும் , பின்னர் தன் காலத்தில் 
மீண்டும் பலமுறை காஞ்சியின் மேல் படையெடுத்து வந்த 
தையும் மாமல்லன் மறக்கவில்லை. பல்லவரின் பிறவிப் 
பகைவனாய் அடிக்கடி பல்லவ அரசருடன் போர் தொடுக்கிற 
புலிகேசியை அடியோடு அழிக்கவேண்டும் என்னும் எண் 
ணம் இவனுக்கு உண்டாயிற்று . இதற்காக இவன் சமயம் 
பார்த்திருந்தான் . தக்க சமயமும் வாய்த்தது . புலிகேசி , 
நரசிம்மவர்மன் மேல் மீண்டும் படையெடுத்து வந்தான் 
அப்போது நரசிம்மவர்மன் அவனை எதிர்த்துப் போர் 
செய்து அவனைக் கொன்றான் . பிறகு , புலிகேசியின் தலைநகர 
மான வா தாபியின் மேல் படையெடுத்துச் சென்று அந்த 
நகரத்தையும் கைப்பற்றினான் . இதனால் இவனுக்கு வாதாபி 
கொண்ட நரசிம்மவர்மன் என்னும் பெயரும் உண்டாயிற்று . 


நரசிம்மவர்மன் 


போன்று 


கூரம் செப்பேட்டுச் சாசனம் இவனுடைய வெற்றியை 
இவ்வாறு கூறுகிறது : - நரசிம்மவர்மனுடைய (சிம்ம 
விஷ்ணுவினுடைய ) பேரன் , உதயகிரியிலே சூரியனும் 
சந்திரனும் தோன்றியதுபோல இந்த அரசகுடும்பத்திலே 
தோன்றி , இந்த அரசகுடும்பத்தின் தலைவணங்கி யறியாத / 
மன்னர்களின் மணிமுடியில் சூடாமணி போன்று விளங்கிப் 
பகைமன்னராகிய யானைகளுக்கு அரிமா போன்று , நரசிங்க 
மூர்த்தியே மண்ணுலகத்தில் அரசகுமா ரனாக அவதரித்தாற் 
போலப் பிறந்தான் . இவன் சோழர் கேரளர் 

களபரர் 
பாண்டியர்களைப் பலமுறை வென்று நூற்றுக்கணக்கான 
போர்களைச் செய்து ஆயிரங்கை படைத்தவனை ( கார்த்த 
வீரியார்ச்சுனனைப் ) 

விளங்கினான் . மேலும் 
பரியளம் , மணிமங்கலம் , சூரமாரம் முதலிய இடங்களில் 
நடந்த போர்களில் புறங்காட்டி யோடிய புலிகேசியின் 
முதுகிலே விஜயம் ( வெற்றி ) என்னும் சொல்லைச் செம்புப் 
பட்டயத்தில் எழுதுவதுபோல எழுதினான் . பிறகு , கும்ப 
முனி ( அகத்தியர்) வாதாபியை ( வாதாபி என்னும் அசுரனை ) 
அழித்தது போல , வாதாபியை வாதாபி நகரத்தை 
அழித்தான் . ” 
உதயேந்திரச் செப்புப் பட்டயம் 

பட்டயம் இவ்வாறு 
கிறது : - " பரியள மணிமங்கல சூரமார முதலான இடங் 
களில் வல்லப ராஜனைப் பலமுறை வென்று , வாதாபியை 
அழித்த அகத்தியரைப்போல வா தாபியை யழித்த நரசிம்ம 
வர்மன் , அவனுக்கு ( மகேந்திரவர்மனுக்கு ) மகனாகப் பிறந் 


கூறு 


தான் . 2 


வேலூர்ப்பாளைய சாசனம் இவ்வாறு எழுதுகிறது : 
" உபேந்திரனை ( விஷ்ணுவை ) ப்போன்று புகழ்படைத்த 
வனும் பகைவர் கூட்டங்களை வென்று வாதாபி நகரத்தின் 


1. A Pallava . grant from Kuram . P. 144-155 . S.I. I. 
I 

2. Udayendram Plates of Nandivarman Pallava Malla 
S. I. I. Vol . II . P. 361-371 . 


அரசியல் 


5 


தூணைக் 


கையை 


வென்று , 


223 


தடுவில் வெற்றித் 

கைக்கொண்டவனுமாகிய 
நரசிம்மவர்மன் , மகேந்திரவர்மனுக்கு மகனாகப் பிறந்தான் . ” 

காசாகுடி செப்பேட்டுச் சாசனம் இவ்வாறு புகழ் 
கிறது : 

அவனுக்கு ( மகேந்திரவர்மனுக்கு ) வெற்றி 
வீரனாகிய நரசிம்மவர்மன் பிறந்தான் . இவன் , இலங் 

இராமனுடைய வீரப்புகழுக்கு மேம் 
பட்ட புகழை யடைந்து , பகைவர்களுக்குத் தூமகேதுவைப் 
போல இருந்து , குடமுனியைப்போல வா தாபியை வென் 
றான் . ( குடமுனியாகிய அகத்தியர் வாதாபி என்னும் 
அசுரனை வென்றதுபோல இவனும் சளுக்கியரின் வாதாபி 
நகரத்தை வென்றான் என்பது கருத்து . ) 
புலிகேசியின் மகனான முதலாம் 

முதலாம் விக்ரமாதித்திய 
னுடைய கர் நூல் செப்பேட்டுச் சாசனம் , " மூன்று அரசர் 
கள் சேர்ந்து புலிகேசியை வென்றார்கள் என்று கூறுகிறது . 
புலிகேசியை வென்ற மூன்று அரசர்களில் மாமல்லனாகிய 
நரசிம்மவர் மன் ஒருவன் . மற்ற இருவரில் மான வம்மா என்ப 
வன் ஒருவன் . இவன் இலங்கையரசுக்கு உரியவனாய் அரசு 
இழந்து நரசிம்மவர்மனிடம் வந்து அடைக்கலம் புகுந்து 
காஞ்சிபுரத்திலேயே நெடுங்காலம் இருந்தவன் . இவன் 
நரசிம்மவர்மனுடன் சேர்ந்து புலிகேசியுடன் போர்செய் 
தான் என்று சூலவம்சம் ( 47 - ஆம் அதிகாரம் ) என்னும் 
நூல் கூறுகிறது . நரசிம்மவர்மனுக்கு உதவியாக இருந்த 
இன்னொரு புதுக்கோட்டையைச் 

சேர்ந்த 
கொடும்பாளூரில் இருந்த சமராபிராமன் என்பவன் . இந்தச் 
சமராபிராமன் , சளுக்கிய அரசனை அதிராஜமங்கலம் என் 
னும் ஊரில் கொன்றான் என்றும் , இவனுடைய தகப் 
பனான பரதுர்க்கமர்த்தனன் வாதாபி நகரத்தை வென்றான் 

1. Velurpalayam Plates of Vijaya Nandivarman S. I I. 
Vol II . P. 501-517 . 

2. Kasakudi Plates of Nandivarman Pallava Malla .. 
S. I.I. Vol II . P.342-361 . 

3. Karnul Plates of Vikramaditya I , B. B. R. A. S. XV . 
I. P. 226 . 4. பின்னிணைப்பு க காண்க . 


4 


அரசன் 


பியை 
6 

நரசிம்மவர்மன் 
என்றும் கொடும்பாளூரில் உள்ள மூவர் கோவில் சாசனம் 
கூறுகிறது . 

இதில் , சளுக்கிய அரசனை அதிராஜமங்கலத்தில் சம 
ராபி ராமன் கொன்றான் என்பதை , சளுக்கிய அரசனான 
புலிகேசியை அதிராஜமங்கலம் என்னும் மணிமங்கலத்தில் , 
சமராபிராமன் கொன்றான் என்று சரித்திர ஆராய்ச்சியாளர் 
கருதுகிறார்கள் . போர்க்களத்திலே புலிகேசி இறந்த பிறகு , 
அவனுடைய வாதாபி நகரத்தின் மேலே நரசிம்மவர்மன் 
படையெடுத்துச் சென்றபோது , சமராபிராமனுடைய தகப் 
பனான பரதுர்க்கமர்த்தனனும் அவனுடன் போய் வாதா 
பியை அழித்தான் என்பது தெரிகிறது . 
இவ்வாறு 

நரசிம்மவர்மன் , மானவர்மன் , கொடும் 
பாளூர் சிற்றரசன் ( தந்தை மகன் இருவரும் ) ஆகிய 
மூன்று அரசர்களும் சேர்ந்து புலிகேசியை வென்றார்கள் 
என்பது தெரிகிறது . 

நரசிம்மவர்மனுடைய படைத்தலைவராக இருந்தவர் 
பரஞ்சோதியார் என்பவர் . இவருக்குச் சிறுத்தொண்டர் 
என்னும் சிறப்புப் பெயரும் உண்டு . இவர் நரசிம்மவர்ம 
னுடைய யானைப் படைத்தலைவராக இருந்து வாதாபி நகரை 
வென்றார் . இவர் வாதாபி நகரத்தை வென்ற செய்தியைப் 
பெரியபுராணம் இவ்வாறு கூறுகிறது : 
மன்னவர்க்குத் தண்டு போய் வடபுலத்து வாதாவித் 
தொன்னகரைத் துகளாகத் துளை நெடுங்கை வரையுகைத்துப் 
பன்மணியும் நிதிக்குவையும் பகட்டினமும் பரித்தொகையும் 
இன்னன வெண்ணில கவர்ந்தே யிகலரசன் முன்கொணர்ந்தார் . 
ஒன்றே . ) வென்ற பிறகு சிறுத்தொண்டராகிய பரஞ் 

1. No.14 . P. 9-10 . Inscriptions ( Texts ) of the Pudu 
kkottai State . No. 14. Chronological List of Inscriptoins of the 
Pudukkottai State . 

2. பின்னிணைப்பு உ காண்க . 
3. சிறுத்தொண்ட நாயனார் புராணம் : 6 . 


213 . 


அரசியல் 


7 


சைவ 


சோதியார் அரச ஊழியத்தைவிட்டு, பக்தியில் ஈடுபட்டு , 
இவர் காலத்தில் சமயத்தொண்டு செய்துவந்த திருநாவுக் 
கரசர் , திருஞானசம்பந்தர் என்னும் 

நாயன்மார் 
களுடன் நட்புக் கொண்டிருந்தார் . பெரியபுராணத்தில் 
கூறப்படுகிற சிறுத்தொண்டநாயனார் என்பவர் இவரே. 

நரசிம்மவர்மன் வாதாபியை வென்றது கி . பி . 642 - இல் 
ஆகும் புலிகேசியைக் கொன்று வாதாபியைக் கைப்பற்றி 
யதனால் , மகேந்திரவர்மன் காலத்தில் புலிகேசி கவர்ந்து 
கொண்ட பல்லவ அரசின் ஆந்திரப் பகுதி , மீண்டும் பல்லவர் 
வசம் ஆயிற்று என்று கருதலாம் . அஃதாவது , நரசிம்மவர் 
மன் தன் தந்தையார் இழந்த ஆந்திர நாடுகளை மீட்டுக் 
கொண்டான் . ஆனால் , மீட்கப்பட்ட அந் நாடுகள் நெடுங் 
காலம் இவனிடத்தில் இருக்கவில்லை ; ஏறக்குறைய 16 
ஆண்டுகளுக்குப் பிறகு அப் பகுதிகள் மீண்டும் சளுக்கியர் 
வசம் ஆயின . 

வாதாபி நகரத்தை வென்ற நரசிம்மவர்மன் அந்நகரத் 
திலே வெற்றிக் கம்பம் ஒன்றை நாட்டினான் . இந்த வெற் 
றிக் கம்பம் பிற்காலத்தில் உடைக்கப்பட்டது . இந்தக் கம் 
பத்தின் உடைப்பட்ட ஒரு பகுதி இன்றும் அந் நகரத்தில் 
காணப்படுகிறது . சிதைந்துபோன சாசன எழுத்துக்களும் 
இதில் காணப்படுகின்றன. இதில் " மாமல்லன் க்ஷிதி 
புஜாங்கரேஸர பல்லவ 

( நர ) சிம்ம விஷ்ணு " என்னும் 
சொற்கள் பல்லவக் கிரந்த எழுத்துக்களால் எழுதப்பட்டுள் 


ளன . 1 


நரசிம்மவர்மன் வாதாபி நகரத்தை வென்ற பிறகு , 
அந்நகரம் பதின்மூன்று ஆண்டுவரையில் அரசன் இல்லா 
மல் இருந்தது . இதற்குக் காரணம் , புலிகேசியின் மக்கள் 
அரசுரிமைக்காகத் தம்முள் கலகஞ் செய்து போரிட்டுக் 
கொண்டதேயாகும் . பிறகு கி . பி . 655 - இல் புலிகேசியின் 
பிள்ளைகளில் ஒருவனான விக்கிரமாதித்தியன் ( முதலாவன் ) 
சளுக்கிய நாட்டின் அரசனானான் . இவன் அரசனானவுடன் 

1. Ind . Atni , Vol . IX . P. 199 . 


நரசிம்மவர்மன் 


னுடைய 


சேனையைத் திரட்டிக்கொண்டு பல்லவ நாட்டின்மேல் படை 
யெடுத்து வந்தான் . இவன் கி . பி . 655 - முதல் 681 - வரை 
யில் அரசாண்டான் . ஆகவே , நரசிம்மவர்மனும் அவ 

மகனும் பேரனும் விக்கிரமாதித்தியனுடன் 
அடிக்கடி போர்செய்ய நேரிட்டது . விக்கிரமாதித்தியன் , 
நாசிம்மவர்மன் மீட்டுக் கொண்ட ஆந்திரப் பகுதி நாடுகளை 
மீண்டும் கைப்பற்றிக் கொண்டான் . 

நரசிம்மவர்மனுக்கு மாமல்லன் , வாதாபி , கொண்ட 
நரசிம்மவர்மன் என்னும் சிறப்புப் பெயர்கள் 

உண்டு. 
மகாபலிபுரத்துத் திரிமூர்த்திக் குகைக் கோயிலில் மல்ல என் 
னும் பல்லவக் கிரந்த எழுத்துச் சாசனமும் , திருக்கழுக்குன் 
றத்து ஒற்றைக்கல் மண்டபம் என்னும் குகைக் கோயிலிலே 
" வாதாபிகொண்ட நரசிங்கப் போத்தரசர் " என்னும் தமிழ் 
எழுத்துச் சாசனமும் காணப்படுகின்றன . 


பாகப்கேண்ட 
சிங்கப்போக்கர் 


வாதபிகொண்ட நரசிங்கப் போத்தாசர் என்பது இதன் 

வாசகம் 7- ஆம் நூற்றாண்டுத் தமிழ் எழுத்து 


தன் தந்தையாகிய மகேந்திரவர்மனைப் போலவே 
நரசிம்மவர்மனும் பல சிறப்புப் பெயர்களைக் கொண்டிருந் 


தான் . 


மாமல்லன் நரசிம்மவர்மன் காலத்தில் பல்லவ இராச்சி 
யம் , வடக்கே வடபெண்ணை ஆறு முதல் தெற்கே வெள் 
ளாறு வரையில் பரவியிருந்தது . அஃதாவது தொண்டை 
நாடு சோழநாடு ஆகிய இரண்டு நாடுகளைக் கொண்டிருந்தது . 

மகாபலிபுரம் என்று இப்போது பெயர் வழங்கப்படுகிற 
மாமல்லபுரத்திலே , தர்மராசரதம் என்று வழங்கப்படுகிற 


அரசியல் 


9 


கற்கோயிலில் இவனுடைய சிறப்புப் பெயர்கள் பொறிக்கப் 
பட்டுள்ளன . இந்தக் கற்பாறைக் கோயிலில் காணப்படுகிற 
இவனுடைய சிறப்புப் பெயர்களாவன : 


கோப்ய : 


ஸ்ரீநரசிம்ம என்பது இதன் வாசகம் . வடமொழி எழுத்து 

ஸ்ரீ நரசிம்ம . ( இப் பெயர் இரண்டு இடங்களில் எழுதப் 
பட்டுள்ளது ), பிருதிவீசார . ( உலகத்தின் சாரமாகவுள்ள 
வன் ) , ஸ்ரீபர ( செல்வத்தைத் தாங்கியுள்ளவன்) , புவன 
பாஜன (உலகத்தை உரிமையாகக் கொண்டவன் ) , ஸ்ரீமேக 
( செல்வக் கொண்டல் ) , திரைலோக்ய வர்த்தன ( மூவுலகத் 
தையும் வளர்ப்பவன் ) , விதி ( உலக ஒழுக்கத்தை அமைப்ப 
வன் ) , அதேகோபாய ( பல சூழ்ச்சியறிந்தவன் ), ஸ்திரபக்தி 
( நிலைத்த பக்தியுள்ளவன் ) , மதனுபிராம ( மன் தமன் போன்ற 
அழகுள்ளவன் ) , அப்ரதிஹத ஸாஸன ( மறுக்கமுடியாத 
ஆணையை யுடையவன் ), காம லலித ( காமனைப் போன்ற 
அழகன் ) , அமேய மாய (காணமுடியாத சூழ்ச்சிகளை 
யுடையவன் ), 

கல்யாண ( எல்லா நன்மைகளையும் 
உடையவன் ), நயனமனேகர ( காட்சிக்கு இனியன் ) , வாம 
( அழகன் ) , அதிமான ( மிகுந்த மான முள்ளவன் ) , பராபர 
( ஆற்றல் வாய்ந்தவன் ) , அநுபம ( நிகரற்றவன் ) , நயாங்குர 
( அறிவுக் கொழுந்து ), லலித (இனியன் ) , சர்வதோபத்ர 
( அகில புனிதன் ) , ஸ்ரீநிதி ( செல்வமுடையவன் ), நிருத்தர 
( நிகரற்றவன் ), விப்ராந்த ( மனவெழுச்சியுள்ளவன் ) , சத்ய 
பராக்ரமன் (உண்மை வீரன் ) , ரணஜெய ( போரில் வெற்றி 
கொள்பவன் ) .1 

1. S. I. I. Vol.I. குறிப்பு : இந்தச் சிறப்புப் பெயர்களுடன் 
இந்தக் கற்கோயிலில் அத்யந்தகாம என்னும் இன்னொரு பெயரும் 
இன்னொருவகையான எழுத்தில் எழுதப்பட்டுள்ளது . இந்தப் 
பெயர் நரசிம்மவர்மனுடைய பேரனான பரமேஸ்வரவர்மனைக் 
குறிக்கும் . 


சகல 


| 


10 


நரசிம்மவர்மன் 


இவன் 


நரசிம்மவர்மன் காலத்தில் ஹியூங் சுவாங் என்னும் 
சீன நாட்டுப் பௌத்த யாத்திரிகர் கி . பி . 640 - இல் கா ஞ்சி சி 
புரத்துக்கு வந்து சிலகாலம் தங்கியிருந்தார் ; 
காலத்திலே சைவ சமயாசாரியர்களான திருநாவுக்கரசர் , 
திருஞானசம்பந்தர் , சிறுத்தொண்ட நாயனார் , நெடுமாற 
நாயனார் , மங்கையர்க்கரசியார் , குலச்சிறை நாயனார் , திருநீல 
கண்டப்பெரும்பாணர் , திருநீலநக்கர் , முருக நாயனார் 
முதலியோரும் , முதலாழ்வார் மூவரும் , திருமழிசை ஆழ் 
வாரும் வாழ்ந்திருந்தார்கள் . 

நரசிம்மவர்மன் சைவ சமயத்தைச் சார்ந்தவன் . இவன் 
தன் வாழ் நாட்களில் பெரும்பாகத்தைச் சளுக்கிய அரச 
னுடனும் மற்ற அரசர்களுடனும் போர் செய்வதிலே கழித் 
தான் . ஆயினும் , மாமல்லபுரத்திலே “ இரதங்கள் என்று 
கூறப்படுகிற பாறைக் கோயில்களையும் சில குகைக் கோயில் - 
களையும் அமைத்தர்ன் . தர்மராச ரதம் என்று இப்போது 
வழங்கப்படுகிற அத்யந்தகாம பல்லவேசுவரம் என்னும் 
மாடக் கோயிலிலே பாறைச் சுவரிலே இவனுடைய உருவம் 
புடைப்புச் சிற்பமாக அமைக்கப்பட்டிருக்கிறது . 

இந்த உருவத்தில் நரசிம்மவர்மன் ( மாமல்லன் ) நீண்ட 
கிரீடம் அணிந்து , 

காதுகளில் அணிந்த குண்டலங்கள் 
தோள்களிலே புரள , கழுத்தில் மணிமாலை விளங்க , மார் 
பிலே தடித்த பூணூலை அணிந்திருக்கிறான் . இடக் கையை 
இடுப்பில் ஊன்றி வலக் கையைத் தொங்கவிட்டிருக்கிறான் . 
அரையில் மட்டும் பட்டாடை அணிந்திருக்கிறான் . அக் 
காலத்து வழக்கப்படி ( போர்வை சட்டை முதலியன அணி 
யாமல் ) வெற்றுடம்பாக இருக்கிறான் . அகன்று பரந்த 
முகத்தில் அமைதியும் மன உறுதியும் ஆழ்ந்த சிந்தனையும் 
தோன்றுகின்றன . 

றன . பாதங்கள் முற்றுப்பெறாமல் பாறை 
யோடு பாறையாகக் காணப்படுகின்றன . இந்தச் சிற்பத்தை 
அமைத்த சிற்பி எக்காரணத்தினாலோ பாதங்களை முற்றும் 
அமைக்காமல் அரைகுறையாக விட்டுவிட்டான் . 

1. பின்னிணைப்பு : கூ காண்க . 
2 .. புடைப்புச் சிற்பம் - Bas relief . 


அரசியல் 


11 


நரசிம்மவர்மனுடைய இந்தச் சிற்ப உருவம் பட்ட 
மகிஷியில்லாமல் தனியாக அமைக்கப்பட்டுள்ளது . பல் 
லவ அரசர்களின் உருவச் சிலைகள் எல்லாம் பட்டமகிஷிய 
ரோடு அமைக்கப்பட்டுள்ளன . மாமல்லபுரத்து வராகப் 
பெருமாள் குகைக்கோயிலில் இருக்கிற மகேந்திரவர்ம 
னுடைய உருவச்சிற்பம் பட்டமகிஷியரோடு அமைந்துள் 
ளது . அங்கேயுள்ள இன்னொரு சிற்பமும் (சிம்மவிஷ்ணு 
வின் சிற்பம் ) பட்டமகிஷியரோடு அமைக்கப்பட்டிருக் 
கிறது . மாமல்லபுரத்து அர்ச்சுன இரதத்தில் இருக்கிற 
பல்லவ அரசரின் சிற்ப உருவமும் , உத்தரமேரூர் மாடக் 
கோயிலில் இருக்கிற மற்றொரு பல்லவ அரசனுடைய சிற்ப 
உருவமும் பட்டமகிஷியருடன் அமைக்கப்பட்டுள்ளன . 
ஆனால் , இந்த நரசிம்மவர்மனுடைய உருவச்சிற்பம் மட்டும் 
பட்டமகிஷியில்லாமல் தனியாக அமைக்கப்பட்டுள்ளது . 
இச் சிற்ப உருவம் அமைக்கப்பட்ட காலத்தில் பட்டமகிஷி 
இறந்துவிட்டாள் போலும் . 


நரசிம்மவர்மன் காலத்தில் 
தென்னிந்தியா 


கோதாவிரி 


கிருஷ்ண 


வெங்கி 


கிருஷ் 


வாதாழி 


வடபெண்ணை 


ரெண 


கங்கவாடி 


காஞ்சி 


பல்ல்வடிநாடு 


காளக்கடல் 
ங் 


மாமல்ல 
* புரம் 


கொங்கு 


காவேரி 


உறையூர் 
கொடும்பாரூர் 


சேரநாடு 


மதுரை 


a 


பாண்டிநாடு 


கொற்கை 


அநுரை 


இலங்கை 


உ . வேறு அரசர்கள் 
மாமல்லன் ஆன நரசிம்மவர்மன் காலத்திலே , பல்லவ 
தேசத்தைச் சூழ்ந்திருந்த இராச்சியங்களைப் பற்றியும் 
அவற்றை அரசாண்ட அரசர்களைப் பற்றியும் தெரிந்து 
கொள்ள வேண்டும் . 


வட நாடு 

அக்காலத்தில் வடஇந்தியாவை அரசாண்ட மன்னன் 
ஹர்ஷவர்த்தனன் என்பவன் . இவனுடைய இராச்சியம் 
வடக்கே இமயமலையிலிருந்து தெற்கே நருமதை ஆறுவரை 
யிலும் பரவியிருந்தது . அக்க 

அக்காலத்தில் பரதகண்டத்து 
அரசர்களில் பேரரசனாக விளங்கியவன் ஹர்ஷவர்த்தனனே . 
இவன் கி . பி . 606 முதல் 647 வரையில் அரசாண்டான் . 
இவன் இறந்தபிறகு இவனுடைய பேரரசு சிறு சிறு நாடு 
களாகச் சிதறுண்டு போயிற்று . ஹர்ஷனுக்கு மக்கட் 
பேறு இல்லை . ஆகவே , அவனுடைய இராச்சியத்தை அவ 
னுக்குக் கீழடங்கியிருந்த அரசர்கள் சுயேச்சையாக அர 
சாளத் தொடங்கினார்கள் . ஹர்ஷனுடைய அமைச்சனான 
அருணாஸ்வன் ( அர்ச்சுனன் ) என்பவனும் இராச்சியத்தின் 
ஒருபகுதியைத் தன்வயப்படுத்திக்கொண்டான் . 

சீனநாட்டு அரசன் , ஹர்ஷவர்த்தனனிடம் தன் தூதர் 
களை அனுப்பினான் . அத்தூதர்கள் இந்தியாவுக்கு வந்த 
போது ஹர்ஷன் இறந்துபோய் , அவன் மந்திரி அருணாஸ் 
வன் , ஆட்சி செய்து கொண்டிருந்தான் . இவன் சீனத் 
தூதர்களைக் கொன்றுவிட்டான் . ஆனால் , தூதர்களின் 
தலைவனாகிய வாங் - ஹூன் - த்ஸி என்பவன் தப்பி 
ஓடித் திபெத்து நாடு சென்றான் . திபெத்து நாட்டரசன் 
சீனமன்னனின் உறவினனாகையால் , அவன் சீனத் தூதுவ 
னுக்குத் தன் சேனையைக் கொடுத்து உதவினான் . தூது 
வன் , சேனையுடன் வந்து அருணாஸ்வனுடன் போர் செய்து 

1. Wang - Hiuen - tse . 


14 


நரசிம்மவர்மன் 


வென்று அவனைச் சிறைப்பிடித்துச் சென்றான் . நரசிம்ம 
வர்மன் காலத்தில் வட இந்தியாவில் நிகழ்ந்த செய்தி இது . 


தக்கிண நாடு 

ஹர்ஷ இராச்சியத்திற்குத் தெற்கே தக்கிண இந்தி 
யாவைச் சளுக்கியர் அரசாண்டனர் . சளுக்கிய இராச்சியம் , 
வடக்கே நருமதை ஆறு முதல் தெற்கே வடபெண்ணை ஆறு 
வரையிலும் , மேற்கே அரபிக்கடல் முதல் கிழக்கே வங் 
காளக் குடாக்கடல் வரையிலும் பரவியிருந்தது . இந்தப் 
பெரிய இராச்சியத்தை நரசிம்மவர்மன் காலத்தில் அர 
சாண்டவன் புலிகேசி என்பவன் . இவனை இரண்டாம் புலி 
கேசி என்பர் . புலிகேசியைப் புளகேசி என்றும் கூறுவர் . 

புலிகேசிக்கு சத்யாஸ்ரயன் , வல்லபன் , வல்லபராசன் , 
பிருதுவிவல்லபவன் , பரமேசுவரன் என்னும் சிறப்புப் 
பெயர்கள் உண்டு . புலிகேசியின் தலைநகரம் வாதாபி என் 
பது . இதனைப் பாதாமி என்றுங் கூறுவர் . புலிகேசி , 
தன்மேல் படையெடுத்து வந்த ஹர்ஷவர்த்தனனை வென்று 
புகழ்பெற்றவன் . இவன் புகழ் உலகமெங்கும் பரவி 
யிருந்தது . 

புலிகேசி , தன்னுடைய இராச்சியத்திற்குத் தெற்கே 
யிருந்த பல்லவ இராச்சியத்தையும் தன்னுடைய இராச்சி 
யத்துடன் சேர்த்துக்கொள்ள விரும்பி , அடிக்கடி பல்லவ 
நாட்டின் மேல் 

படையெடுத்து வந்தான் . மண்ணாசை 
கொண்டு பல்லவ நாட்டின் மேல் படையெடுத்து வந்தபோ 
தெல்லாம் , இவன் பல்லவர்களால் முறியடிக்கப்பட்டான் . 
கடைசியாகக் காஞ்சிபுரத்துக்கு அடுத்த மணிமங்கலத்தில் 
நடந்த போரில் புலிகேசி , கொல்லப்பட்டான் என்பதையும் , 
பிறகு நரசிம்மவர்மன் புலிகேசியின் தலைநகரமான வாதா 
பியைக் கைப்பற்றி அதில் வெற்றிக்கம்பம் நாட்டினான் 
என்பதையும் முன்னமே கூறினோம் . 
நரசிம்மவர்மன் புலிகேசியைக் கொன்று 

வாதாபி 
நகரத்தைக் கைப்பற்றியது கி . பி . 642 - ஆம் ஆண்டிலாகும் . 


வேறு அரசர்கள் 


15 


. 


மக் 


பிறகு வா தாபி நகரம் 13 ஆண்டுகள் அரசனில்லாமல் இருக் 

பிறகு கி . பி . 655 - இல் புலிகேசியின் இளைய 
ன விக்கிரமாதித்தியன் , சளுக்கிய இராச்சியத்தின் அரச 
னானான் . இவனை முதலாம் விக்கிரமாதித்தியன் என்பர் . 
இவன் கி . பி . 655 முதல் 681 வரையில் அரசாண்டான் . 


இவனுக்குச் சத்தியாஸ்ரயன் , ரண ரசிகன் , அநிவாரி 
தன் , ராஜமல்லன் , வல்லபன் , ஸ்ரீ பிருதுவி வல்லபன் , 
மகாராஜாதிராஜ பரமேசுவரன் , பட்டாரகன் முதலிய சிறப் 
புப் பெயர்கள் உண்டு . 

இவன் அரசனானவுடன் , நரசிம்மவர்மன் கைப்பற்றிக் 
கொண்ட சளுக்கிய நாட்டின் தென்பகுதிகளை மீட்டுக் 
கொண்டான் , இரண்டாம் புலிகேசியை நரசிம்மவர்மன் 
வென்று புலிகேசியின் சில நாடுகளைக் கைப்பற்றிக்கொண்ட 
தையும் , சில ஆண்டுகளுக்குப் பிறகு விக்கிரமாதித்தியன் 
நரசிம்மன் மேல் படையெடுத்துச் சென்று அவனை வென்று , 
புலிகேசி இழந்த நாடுகளை மீட்டுக்கொண்டதையும் கர் 
னூல் சாசனம் இவ்வாறு கூறுகிறது : 


“ திருமகளுக்கும் மண்மகளுக்கும் மணாளனும் , 
சிறந்த போர்வீரனாய் வடநாடு முழுவதையும் அரசாண்ட 
ஹர்ஷவர்த்தனனை வென்று பரமேசுவரன் என்று பெயர் 
படைத்தவனுமான பரமேசுவர சத்யாஸ்ரய 

பரமேசுவர சத்யாஸ்ரய மகா ராசன் 
( புலிகேசி II ) உடைய அருமை மகனான 

விக்கிரமாதித்திய 
சத்யாஸ்ரயன் , மூன்று அரசர்களால் தன் தந்தையிட 
மிருந்து கைப்பற்றிக் கொள்ளப்பட்ட பூமியைத் தன் 
னுடைய சித்தகண்டம் என்னும் குதிரையின் உதவியினா 
லும் வாளாபுதத்தின் கூர்மையினாலும் அனேக போர்களை 
வென்று கைப்பற்றினான் . " இவ்வாறு சாசனம் கூறுகிறபடியி 
னாலே , நரசிம்மவர்மன் புலிகேசியிடமிருந்து கைப்பற்றிய 
ஆந்திரப் பகுதிகளைப் பிற்காலத்தில் விக்கிரமாதித்தியன் 
மீண்டும் கைப்பற்றிக்கொண்டான் என்பது தெரிகிறது . ! 

1. PP . 220 ad 228 J. B. B. R. A. S. Vol.AVI 1888-85 . 


16 


நரசிம்மவர்மன் 


அன்றியும் தன் தந்தையைப் போலவே 

விக்கிரமாதித் 
தியனும், பல்லவ நாட்டின் மேல் பலமுறை படையெடுத்து 
வந்தான் . ஆகவே , பல்லவ மன்னனாகிய நரசிம்மவர்மன் 
இவனுடன் போரிடவேண்டியதாயிற்று . 

புலிகேசி , சளுக்கிய இராச்சியத்தின் கிழக்குப் பகுதி 
யைத் தன் தம்பியாகிய விஷ்ணுவர்த்தனனுக்குக் கொடுத் 
தான் . விஷ்ணுவர்த்தனன் சுயேச்சையரசனானான் . இவன் 
வெங்கியைத் தலைநகரமாகக் கொண்டு 

அரசாண்டான் . 
ஆகவே , சளுக்கிய இராச்சியம் , மேலைச்சளுக்கிய இராச் 
சியம் என்றும் , கீழைச்சளுக்கிய இராச்சியம் என்றும் இரு 
பிரிவாகப் பிரிந்தது . மேலைச்சளுக்கிய இராச்சியத்தை 
மேலே கூறியபடி இரண்டாம் புலிகேசியும் அவன் மகன் 
முதலாம் விக்கிரமாதித்தியனும் அரசாண்டார்கள் . 
கீழைச்சளுக்கிய இராச்சியம் வடக்கே விசாகப்பட் 

ஜில்லாவிலிருந்து தெற்கே வடபெண்ணையாறு 
வரையில் பரவியி 

பரவியிருந்தது. இதனை யரசாண்ட விஷ்ணு 
வர்த்தன னுக்கு , குப்ஜ விஷ்ணுவர்த்தனன் மகரத்துவஜன் , 
விஷமசித்தி , பிட்டரசன் என்னும் சிறப்புப் பெயர்கள் 
உண்டு . இவன் எப்போது காலமானான் என்று திட்ட 
மாகக் கூறமுடியவில்லை. 

விஷ்ணுவர்த்தனனுக்குப் பிறகு இவன் மகன் 
ராஜ ஜயசிம்மன் என்பவனும் அவனுக்குப் பிறகு அவன் 
தம்பி இந்திரவர்மனும் அவனுக்குப் பிறகு அவன் மகன் 
இரண்டாம் விஷ்ணுவர்த்தனனும் அரசாண்டனர் . 
சிம்மவர்ம பல்லவன் , மேலைச்சளுக்கிய அரசனான புலி 
கேசியை வென்று அவனுடைய வாதாபி நகரத்தைக் கைப் 
பற்றியபோது , இந்தக் கீழைச்சளுக்கிய அரசர்கள் தங்கள் 
உறவினரான மேலைச் சளுக்கியர்களுக்கு உதவி செய்ய 
வில்லை . 


டணம் 


மகா 


நர 


மாமல்லன் நரசிம்மவர்மன் காலத்தில் தக்கிண தேசத் 
தின் நிலைமை இது 


வேறு அரசர்கள் 


17 


ரேணாடு ஏழாயிரம் 

சளுக்கிய இராச்சியத்துக்கும் பல்லவ இராச்சியத் 
திற்கும் இடையிலே ரேணுாடு ஏழாயிரம் என்னும் பெயருள்ள 
சிறு இராச்சியம் இருந்தது . இது , இப்போது ஆந்திர 
நாட்டில் அடங்கியுள்ள கடப்பை , கர் நூல் மாவட்டங்களைக் 
கொண்டிருந்தது . நரசிம்மவர்மன் காலத்தில் இச் சிறு 
நாட்டை அரசாண்டவன் சோழர் பரம்பரையைச் சேர்ந்த 
புண்ணிய குமாரன் என்பவன் . இவன் சோழ மகாராசன் 
என்னும் சிறப்புப்பெயர் பெற்றிருந்தான் . 

இவன் , தன்னைக் கரிகாற் சோழன் வழிவந்தவன் 
என்றும் நான்கு தலைமுறையாக இவன் முன்னோர் இந்த 
ரேணாட்டை யரசாண்டு வருகின்றனர் என்றும் மலெபாடு 
செப்புப் பட்டயத்தில் கூறிக்கொள்கிறான் . கடப்பை 
மாவட்டத்தைச் சேர்ந்த மதனபல்லிக்கு அருகில் உள்ள 
சிப்பிலி என்னும் ஊரில் இருக்கிற வீரகல் சாசனம் ஒன்று 
புண்ணிய குமாரன் என்னும் அரசனைக் கூறுகிறது . ! 

மாமல்லன் நரசிம்மவர்மன் காலத்தில் பாரததேசத்தில் 
சுற்றுப்பிரயாணம் செய்த ஹியூங்சுவாங் என்னும் சீன 
நாட்டு யாத்திரிகர் கி . பி . 640 - இல் காஞ்சிபுரத்துக்கு வந்து 
சிலநாள் தங்கியிருந்தார் என்று முன்னமே கூறினோம் . இந்த 
யாத்திரிகர் எழுதியுள்ள யாத்திரைக் குறிப்பில் , சளுக்கிய 
இராச்சியத்திற்குப் பிறகு சுலியெ என்னும் இராச்சியத் 
தையும் அதற்குத் தெற்கே திராவிட ( பல்லவ ) தேசத்தையும் 
குறிப்பிடுகிறார் . 2 திராவிட நாட்டிற்குப் பிறகு , சோழ 
நாட்டைக் குறிப்பிடாமல் மலய ( பாண்டிய ) நாட்டைக் 
குறிப்பிடுகிறார் . திராவிட ( பல்லவ ) நாட்டிற்கும் மலய 
பாண்டிய ) நாட்டிற்கும் இடையே சோழ நாட்டை ஏன் 
இவர் குறிப்பிடவில்லை என்றால் , அந்தக் காலத்தில் 
சோழநாடு பல்லவ இராச்சியத்துடன் சேர்ந்திருந்தது. 
சோழ அரசர் பல்லவருக்குக் கீழடங்கிச் சிற்றரசராய் 
இருந்தனர் . 

1. Ep . Rep . 1904-5 . P. 48. , Epi . Ind . Vol XI . P. 337 . 
2. பின்னிணைப்பு. ச காண்க . 


வ .-2 


18 


நரசிம்மவர்மன் 


ஆனால் , சளுக்கிய நாட்டுக்கும் பல்லவ நாட்டுக்கும் 
டையே இருந்ததாக இவர் கூறுகிற சுலியெ என்னும் 
நாடு , ரேணாட்டைக் குறிக்கிறது என்று சில சரித்திர 
ஆராய்ச்சியாளர் கூறுவர் . இவர்கள் கூறுவது பொருத்த 
மாகவும் சரியாகவும் இருக்கிறது . சுலியெ 

என்பது 
சோழியர் ( சோழர் ) என்பதன் மரூஉ . ரேணாட்டையாண்ட 
அரசர் தம்மைச் சோழர் வழிவந்தவர் என்று கூறிக் 
கொண்டது கருதத்தக்கது . 
கொடும்பாளூர் நாடு 

ரேணாட்டுக்குத் தெற்கே திராவிடநாடு இருந்ததென்று 
ஹியூங் - சுவாங் கூறுகிறார் . இவர் கூறுகிற திராவிட தேசம் 
என்பது தொண்டமண்டலத்தையும் சோழமண்டலத் 
தையுங் கொண்டிருந்தது . இதனைப் பல்லவ அரசர் ஆட்சி 
புரிந்தனர் . பல்லவ இராச்சியத்திற்குத் தெற்கே சீன 
யாத்திரிகர் கூறுகிற மலயநாடு , அஃதாவது பாண்டிய நாடு 
இருந்தது . 

பல்லவ இராச்சியத்துக்கும் பாண்டிய இராச்சியத் 
துக்கும் இடையிலே கொடும்பாளூர் நாடு என்னும் 
சிறு நாடு இருந்தது . அது இப்போது புதுக்கோட்டை 
என்று வழங்குகிறது கொடும்பாளூர் நாட்டின் தலைநகரம் 
கொடும்பாளூர் என்பது . கொடும்பாளூர் சிற்றரசர்கள் 
சுயேச்சையரசராக இருந்தனர் என்பது கொடும்பூளூரி 
லுள்ள மூவர் கோவில் சாசனத்தினால் தெரிகிறது . 
சுயேச்சையரசர்களாக 

களாக இருந்தபோதிலும் இவர்கள் 
சில சமயங்களில் பல்லவ அரசர்களுக்கு நண்பர்களாக 
இருந்தார்கள் . 

மூவர் கோயில் சாசனத்தில் கூறப்படுகிற அரசர்களில் 
நிருபகேசரி , பரதுர்க்கமர்த்தனன் , சமராபிராமன் என்னும் 
அரசர்கள் மூவரும் பல்லவ அரசர்களுக்கு நண்பர்களாக 
இருந்தார்கள் என்பது இச் சாசனத்தினால் தெரிகிறது . 

1. Ins . Pudu . State No , 14. , Chro . Ins . Pudu . State , 
No. 14 . 


1 


வேறு அரசர்கள் 


19 


முதலில் நிருபகேசரி என்னும் அரசனைப்பற்றி ஆராய 
வேண்டும் . ஏனென்றால் , மூவர் கோயில் சாசனத்தை இது 
வரையில் ஆராய்ந்த எல்லா சரித்திர ஆசிரியர்களும் 
இவனைப்பற்றி ஆராயாமலே விட்டுவிட்டார்கள் . நிருபகேசரி 
தனது இளமைப் பருவத்தில் பாம்புகளோடு வளர்ந்தான் 
என்று இந்தச் சாசனம் கூறுகிறது . பாம்புகளோடு 
வளர்ந்தான் என்றால் பொருள் என்ன ? 

மனிதனாகிய 
இவன் பாம்புகளுடன் வளர்ந்தான் என்று 
பொருந்தாது . பாம்பு என்பதற்கு வேறு பொருள் இருக்க 
வேண்டும் . பாம்பு என்பது நாகம் என்றும் பெயர்பெறும் . 
ஆகவே , பாம்புகளோடு வளர்ந்தான் என்றால் நாகர் என்னும் 
வகுப்பாருடன் வளர்ந்தான் என்பது கருத்து . அப் 
படியானால் நாகர் என்பவர் யார் ? 


கூறுவது 


நாகர் என்பது பல்லவ அரசரைக் குறிக்கும் . எப்படி 
என்றால் , பல்லவ அரசர்களின் மூதாதை ஒருவன் , நாக 
அரசன் மகளை மணஞ்செய்துகொண்டு , நாக அரசனிட 
மிருந்து அரசாட்சி உரிமையைப் பெற்றான் என்று கூறப் 
படுகிறான் . அவன் மரபு நாகர் மரபு எனப்பட்டது . 
பல்லவர் பாம்பு ( நாக ) மரபைச் சேர்ந்தவராகையினாலே , 
பாம்புக்கொடியையும் பெற்றிருந்தனர். 


சூது என்றால் நாகம் என்பது பொருள் . வேலூர்ப் 
பாளைய சாசனம் , பல்லவ அரசர் பரம்பரையைக் கூறும் 
இடத்தில் சூதுபல்லவன் என்னும் அரசன் பெயரைக் கூறு 
கிறது . மேலும் , வீர கூர்ச்சன் என்னும் பல்லவ அரசன் 
நாக அரசகுமாரியை மணஞ்செய்துகொண்டு நாக அரச 
னுடைய அரசாட்சி உரிமைகளைக் கவர்ந்துகொண்டான் 
என்றும் கூறுகிறது . 

காஞ்சிபுரத்துப் பரமேச்சுர விண்ணகரத்தை 
( வைகுண்ட பெருமாள் கோயிலைக் கட்டிய பரமேசுவர 
வர்மன் என்னும் பல்லவ மன்னனைத் திருமங்கையாழ்வார் 
பாம்புக் கொடியையுடையவன் என்று கூறுகிறார் : 


20 


நரசிம்மவர்மன் 


" தேம்பொழில் குன்றெயில் தென்னவனைத் 

திசைப்பச் செருமேல் வியந்து அன்று சென்ற 
பாம்புடைப் பல்லவர் கோன் பணிந்த 

பரமேச்சுர விண்ணகர மதுவே . ”1 
என்று அவர் கூறியது காண்க . 

உத்திரமேரூரில் உள்ள சுந்தரவரதப்பெருமாள் கோயில் 
பல்லவ அரசர் கட்டிய மாடக் கோயிலாகும் . 
கோயிலில் துவாரபாலகர் உருவங்கள் முடிதரித்த அரசர் 
உருவங்கள் போல் இருக்கின்றன . இத் துவாரபாலகருக்கு 
இரண்டு கைகள் உள்ளன . இந்தத் துவாரபாலகரின் கிரீடத் 
துக்கு மேலே பாம்புப் படம் எடுத்தது போன்ற உருவம் 
அமைக்கப்பட்டிருக்கிறது . இத் துவாரபாலகருக்குச் சூது 
ராஜன் என்று பெயர் கூறுகிறார்கள் . சூது என்பதற்குப் 
பாம்பு , நாகம் என்னும் பொருள் கூறப்படுகிறது . சூதுராஜன் 
என்று கூறப்படுகிற இந்தத் துவாரபாலகரின் உருவம் , 
பல்லவ அரசரின் உருவம்போலும் . பல்லவ அரசன் கட்டிய 
கோயிலில் , நாகப்பாம்புப் படத்துடன் பல்லவ அரசர் 
உருவம் துவாரபாலகராக அமைக்கப்பட்டிருப்பது பொருத்த 
மானதுதான் . 

எனவே , கொடும்பாளூர் சிற்றரசன் நிருபகேசரி தனது 
இளமை வயதில் பாம்புகளோடு வளர்ந்தான் என்று மூவர் 
கோயில் சாசனம் கூறும் கருத்து என்னவென்ன வென்றால் , 
அவன் நாக 

பரம்பரையினரான பல்லவ அரசர்களோடு 
வளர்ந்தான் என்பதே . இந்த நிருபகேசரி , சிம்மவிஷ்ணு 
என்னும் பல்லவ அரசன் காலத்திலும் அவன் மகன் முத 
லாம் மகேந்திரவர்மன் காலத்திலும் இருந்தவன் என்று 
தெரிகிறான் . 

நிருபகேசரியின் மகன் பரதுர்க்க மர்த்தனன் என்பவன் . 
இவனுக்கு வாதாபிஜித் என்னும் சிறப்புப் பெயரும் உண்டு . 
வாதாபிஜித் என்றால் , வாதாபி . நகரத்தை வென்றவன் 
என்பது பொருள் . பரதுர்க்கமர்த்தனனுடைய 

மகன் 
1. பெரிய திருமொழி . 2 - ஆம் பத்து . 9- ஆம் திருமொழி -5 


வேறு அரசர்கள் 


21 


சமராபிராமன் என்பவன் . இவன் , யதுவம்சகேது என்றும் , 
சோழன் மகளான அநுபமை 

என்பவளை மணந்தவன் 
என்றும் கூறப்படுகிறான் . அன்றியும் அதிராசமங்கலத்தில் 
சளுக்கியனை வென்றவன் என்றும் கூறப்படுகிறான் . 

கொடும்பாளூர் அரசர்களாகிய பரதுர்க்க மர்த்தனனும் , 
அவன் மகன் சமராபிராமனும் மாமல்லனான நரசிம்மவர் 
பல்லவன் காலத்தில் இருந்தவர்கள் . அன்றியும் அவனுக்கு 
நண்பராகவும் இருந்தவர்கள். நரசிம்மவர்மன் மீது சளுக்கிய 
அரசன் இரண்டாம் புலிகேசி படையெடுத்து வந்தபோது , 
அவனை நரசிம்மவர்மன் போரில் கொன்று , பிறகு அவனு 
டைய வாதாபி நகரத்தின்மேல் படையெடுத்துச் சென்று 
அந்நகரைக் கைப்பற்றிக்கொண்டு , வாதாபி கொண்ட 
நரசிம்மவர்மன் என்று பெயர்பெற்றான் என்று சரித்திரம் 
கூறுகிறது . புலிகேசியுடன் நரசிம்மவர்மன் போர்செய்த 
போது , கொடும்பாளூர் அரசனான சமராபிராமனும் பல்லவ 
னுடன் சேர்ந்து சளுக்கியனான புலிகேசியை வென்றான் 
போலும் . ஆகவே , இவன் சளுக்கியனை வென்றவன் என்று 
பெயர்பெற்றான் . 
இவனுடைய தந்தையாகிய 

பரதுர்க்கமர்த்தனன் , 
நரசிம்மவர்மன் சார்பாக வாதாபி நகரப்போரில் கலந்து 
கொண்டு வா தாபிநகரத்தை வென்று " வாதாபிஜித் " 
என்னும் பெயரையும் பெற்றான் . இதனால் , கொடும்பாளூர் 
அரசர்களாகிய இவர்கள் , நரசிம்மவர்மன் , புலிகேசியை 
வெல்வதற்குத் துணையாக இருந்தார்கள் என்பது தெரி 
கிறது . 

இன்னொரு விதத்திலும் உறுதிப்படுகிறது . 
புலிகேசியின் மகனான முதலாம் விக்ரமாதித்தியன் , தன் 
தந்தையான புலிகேசியின் இராச்சியத்தின் தென்பகுதியை 
மூன்று அரசர்கள் சேர்ந்து கைப்பற்றினார்கள் என்று தன் 
. சாசனம் ஒன்றில் கூறுகிறான் . அப்படியானால் புலிகேசியை 
வென்றவர் மூன்று அரசர்கள் என்று தெரிகிறது . அம் 
மூவர் யாவர் ? மாமல்லனான நரசிம்மவர்மன் ஒருவன் . 


22 


நரசிம்மவர்மன் , 


அவனுக்கு 

உதவியாக . இருந்த இலங்கை மன்னன் 
மான வம்மா என்னும் 

மானவர்மன் மற்றொருவன் . 
புலிகேசியை எதிர்த்த மூன்றாவது அரசன் யார் ? இதற்கு 
விடை, கொடும்பாளூர் மூவர் கோவில் சாசனம் கூறுகிறது . 
புலிகேசியை எதிர்த்து வென்ற மூன்றாவது அரசன் , 
( அரசர் ) கொடும்பாளூர் மன்னன் பரதுர்க்கமர்த்தனனும் 
அவன் மகன் சமராபிராமனும் ஆவர் . 

எனவே , மாமல்லன் நரசிம்மவர்மன் காலத்தில் , 
கொடும்பாளூர் நாட்டை யரசாண்ட கொடும்பாளூர் வேளி 
ரான சிற்றரசர்கள் , பல்லவருக்கு உதவியாக இருந்தார்கள் 
என்பது தெளிவாகிறது . 

மூவர் கோயில் சாசனத்தை ஆராய்ந்த சில சரித்திர 
ஆசிரியர்கள் , பரதுர்க்க மர்த்தனனும் சமராபிராமனும் , 
மாமல்லன் நரசிம்மவர்மன் காலத்தவர் அல்லர் என்றும் 
பிற்காலத்தவர் என்றும் கூறுகிறார்கள் . அவர்கள் கூற்று 
ஆராய்ச்சிக்குப் பொருந்தவில்லை ; 


பாண்டிய நாடு 
கொடும்பாளூருக்குத் தெற்கே பாண்டிய நாடு இருந் 

நரசிம்மவர்மன் காலத்திலே , பாண்டிய நாட்டை 
அரசாண்டவன் நெடுமாறன் என்னும் பாண்டியன் . இவன் 
சைவ அடியார்கள் அறுபத்து மூவரில் ஒருவன் . “ நிறைக் 
கொண்ட சிந்தையான் நெல்வேலி வென்ற நின்றசீர் நெடு 
மாறன் " என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் போற்றப் 
பட்டவன் இவனே . பெரியபுராணத்தில் கூன்பாண்டியன் 
என்றும் நெடுமாறன் என்றும் இவன் கூறப்படுகிறான் . 
வேள்விக்குடி செப்பேட்டுச் சாசனம் அரிகேசரி , அசமச 
மன் , மாறவர்மன் என்று இவனைக் கூறுகிறது . சின்ன 
மனூர் சிறிய செப்பேட்டுச் சாசனம் அரிகேசரி , அசமச 
மன் , அலங்க்யவிக்ரமன் , அகாலகாலன் , மா ரவர்மன் என்று 
இவன் பெயர்களைக் கூறுகிறது . 

1. பின்னிணைப்பு ரு காண்க . 


வேறு அரசர்கள் 


23 . 


பாழி , திருநெல்வேலி , செந்நிலம் , புலியூர் முதலிய 
படங்களில் டைபெற்ற போர்களில் இவன் வெற்றி 
கண்டான் ; பலமுறை கேரள ( சேர ) அரசனை வென்றான் 
என்று சாசனங்கள் இவனைப் புகழ்கின்றன . இறையனார் 
அகப்பொருள் உரையின் இடையிடையே மேற்கோள் 
காட்டப்படுகிற கோவைச் 

செய்யுள்கள் ( பாண்டிக் 
கோவை ) இவன் மீது பாடப்பட்டன என்பர் . 

பாண்டியன் நெடுமாறன் முதலில் சமண சமயத்தவனாக 
இருந்தான் . பின்னர் , திருஞானசம்பந்தரால் சைவனாக மாற் 
றப்பட்டான் . இவன் அரசியார் மங்கையர்க்கரசியார் . இவர் , 
பல்லவ அரசரின் கீழ் சிற்றரசராக இருந்த சோழ அரச 
னுடைய மகளார் . குலச்சிறையார் என்பவர் இவ்வரசனின் 
அமைச்சர். இவ்வரசன் , அரசி , அமைச்சன் ஆகிய மூவரும் , 
திருநாவுக்கரசு சுவாமிகள் பாண்டிய நாட்டில் தலயாத்திரை 
செய்தபோது அவரை வரவேற்று உபசரித்தார்கள் . இம் மூவ 
ரும் சைவநாயன்மார் திருக்கூட்டத்தில் சேர்க்கப்பட்டனர் . 
இவர்கள் வரலாற்றைப் பெரியபுராணத்தில் காணலாம் . 

இவ்வரசனை , வேள்விக்குடிச் செப்பேட்டுச் சாசனம் 
இவ்வாறு கூறுகிறது : 
51 . ......மற்றவற்குப் பழிப்பின்றி வழித்தோன்றி உதய 

கிரி மத்யம் 
52. த்துறு சுடர்போலத் தெற்றென்று திசை நடுங்க மற்ற 

வன் வெளிப்பட்டுச்சூ 
53. ழியானை செலவுந்திப் பாழிவாய் அமர்கடந்து வில்வேலிக் 

கடற்றானையை 
54. நெல்வேலிச் செறுவென்றும் விரவிவந்தணையாத பர 

வரைப் பாழ்படுத் 
55. துமறு காலினம் புடை திளைக்குங் குறுநாட்டவர் குலங் 

கெடுத்து 
56. ங்கைந்நலத்த களிறுந்திச செந்நிலத்துச் செறுவென் . 

றும் பாரளவுந் 
1. பின்னிணைப்பு : சு காண்க . 


24 


நரசிம்மவர்மன் 


57. தனிச் செங்கோற் கேரளனைப் பலமுறையு முரிமைச் 

சுற்றமோடவர் யானை 
58. யும் புரிசைம்மதிற் புலியூர்ப் பகனாழிகை இறவாமை 

இகலா 
-59 . ழியுள் வென்று கொடும் வேலாழியும் வியன் பரம்புமே 

லாமை சென் 
60. றெறிந் தழித்தும் ஹிரண்ய கர்ப்பமுந் துலாபாரமுந் 

தரணிமிசைப் பலசெய்து 
61. அந்தணற்கும் அசக்தற்கும் வந்தணைக என்றீத்தளித்த 

மகரிகை அணிமணி 
62. நெடுமுடி அரிகேசரி அசமசமன்ஸ்ரீமாறவர்மன் ” ......! 

இந்தச் சாசனத்தின் வடமொழிப்பகுதி இவ்வாறு 
கூறுகிறது : 

கும்பசம்பவன் ( அகத்திய முனிவர் ) கையினால் 
பட்டாபிஷேகம் செய்யப்பட்ட மன்னர்கள் அரசாண்டு 
கழிந்த பின்னர் , மூவுலகத்தாலும் போற்றப்பட்ட நற் 
குணங்களையும் புகழையும் உடைய மாரவர்மன் என்னும் 
அரசன் பிறந்தான் . இவன் , ஆதிசேஷன் போன்ற தனது 
பெருந்தோளினால் பூபாரத்தை நெடுங்காலந் 

தாங்கிக் 
கொண்டு , ஆதிசேஷனுடைய இளைப்பை மாற்றினான் . புல 
வரைக் காத்த இவன் போர்க்களத்திலே பகைவர் கூட் 
டத்தை வென்று அமிர்த கர்ப்பத்தில் பிறந்து (இரணிய 
கர்ப்பம் புகுந்து ) முறைப்படி பொற்குவியலைத் தானம் 
செய்தான் . 

சின்னமனூர் சிறிய செப்பேட்டுச் சாசனம் இவனை 
இவ்வாறு கூறுகிறது : 
15. " பகைப் பூபர் தலைபனிப்பப் பரமேஸ்வரன் வெளிற் 

பட்டு அரிகேச 
16. ரி அஸமஸ்மன் அலங்கீயவிக்ரமன் 

அகாலகாலன் 

னெனத்தன 
1. Velvikudi grant of Nedunjedaiyan , pp . 291-309. 
Epigraphia Indica : Vol . X - VII . 

2 . do do do 


வேறு அரசர்கள் 

25 
17. க்குரியன பலகுண நாமமுலகுமுழு துகந்தேத்தப் பரா 
18. வனிபகுல மிறைஞ்சப் பாரகலம் பொதுநீக்கித் தராசுரா 
19. திடாகலத் தனவர்ஷம் பொழிதற்கு வலாஹத்தின் 

விரதம் கொண் 
20 . துலாபார மினிதேறி 

ஸரண்யனா யுலகளித்து 

ஹிரண்ய 
21. கர்ப்ப மிருகால் புக்கு கோஸஹஸ்ரத் துடக்கத்துக் 

குருதா 
22. னம் பல செய்து வாசவன் போல வீற்றிருந்தனன் வஸ 
23. தாபதி மாரவர்மன் ” , 

மாரவர்மன் , பல அரசர்களைப்போரில் வென்றதோடு 
சேர அரசனையும் வென்று அந்நாட்டைத் தன் பாண்டிய 
நாட்டுடன் சேர்த்துக்கொண்டான் . ஆகையால் இவன் 
பரமேசுவரன் என்றும் கூறப்படுகிறான் . 


1 


சேர நாடு 

பாண்டிய நாட்டிற்கு மேற்கே சேரநாடு இருந்தது . 
இந்தக் காலத்தில் சேரநாட்டில் இருந்த சேர அரசன் 
பெயர் தெரியவில்லை . ஆனால் , இந்தச் சேரனைப் பாண்டியன் 
நெடுமாறன் பலமுறை வென்றான் என்று சின்னமனூர்ச் 
சாசனம் கூறுகிறது . இதனால் , சேரநாடு பாண்டிய அரசுக் 
குக் கீழடங்கியிருந்தது என்பது தெரிகிறது . 


இலங்கைத் தீவு 

தமிழ்நாட்டின் அருகிலேயுள்ளது இலங்கைத் தீவு . 
இதற்குச் சிங்களத் தீவு என்றும் பெயர் உண்டு . இது தமிழ் 
நாட்டுடன் நெருங்கிய தொடர்புடையது . மாமல்லன் நரசிம்ம 
வர்மன் காலத்தில் , இலங்கைத் தீவின் அரசியல் நிலை 
எவ்வாறு இருந்தது என்பதைப் பார்ப்போம் . 

இக்காலத்தில் சிங்களத்தீவை அரசாண்ட மன்னன் 
கஸ்ஸபன் என்பவன் . இவனை இரண்டாங் கஸ்ஸபன் 

1. Copper plate grants from Sinnamanur . p . 463. South 
Indian Inscriptions : Vol III , Part IV . 


26 


நரசிம்மவர்மன் 


என்பர் . கஸ்ஸபனுக்குப் பகைவனாக இருந்து அரசாட்சி 
யைக் கைப்பற்றுவதற்காக 

அவனுடன் 

போ ராடியவன் 
தாட்டோபதிஸ்ஸன் என்பவன் . இவ்விருவருக்கும் நடந்த 
போரிலே கஸ்ஸபன் வெற்றியடைந்தான் . தோல்வியடைந்த 
தாட்டோபதிஸ்ஸன் , முடி முதலிய அரச சின்னங்களைத் 
தன்னுடன் எடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டிற்கு வந்து 
விட்டான் . ஆகவே , கஸ்ஸபன் முடிதரிக்காமலே இலங் 
கையை அரசாண்டான் . தமிழ்நாட்டிற்கு வந்த தாட்டோ 
பதிஸ்ஸன் படை திரட்டிக்கொண்டு இலங்கைக்குச் சென்று 
மறுபடியும் கஸ்ஸபனுடன் போர் செய்தான் . 

தான் . அந்தப் 
போரிலே தாட்டோபதிஸ்ஸன் உயிர் துறந்தான் , ஆனால் , 
அவனுடன் இருந்த அவன் மருகனான ஹத்ததாட்டன் தமிழ் 
நாட்டில் வந்து அடைக்கலம் புகுந்தான் . 

கஸ்ஸபன் பல ஆண்டுகள் அரசாண்டான் . இவனுக்குப் 
பல மக்கள் இருந்தார்கள் . ஆனால் , எல்லோரும் வயது 
நிரம்பாத சிறுவர்கள் . இவர்களில் மானகன் ( மானா) என் 
பவன் மூத்தவன் . கஸ்ஸபன் நோய்வாய்ப்பட்டு, தான் 
உயிர் பிழைக்க முடியாதென்று அறிந்து , உரோகண நாட்டி 
லிருந்த தன் தங்கைமகனான மானா என்பவனை அழைத்து , 
அவனிடம் தன் மக்களை ஒப்படைத்து , அவர்கள் வயது 
அடையும் வரையில் அரசாட்சியை நடாத்தும்படி அவனை 
நியமித்தான் . அவ்வாறே , மருகனான மானா, 
னுடைய மூத்தமகனான மானாவையும் 

மானாவையும் அவன் 

அவன் தம்பியரை 
யும் தன் பொறுப்பில் ஏற்றுக்கொண்டான் . கஸ்ஸபன் 
நோயினால் இறந்தான் . 

பிறகு மானா, உரோகண நாட்டிலிருந்த தன் தந்தை 
யாகிய தப்புலன் என்பவனை அநுராதபுரத்திற்கு அழைத்து 
அவனை இலங்கைக்கு அரசனாக்கினான் . இந்தத் தப்புலன் 
என்பவன் , காலஞ்சென்ற கஸ்ஸபனுடைய தங்கையின் 
கணவன் . தப்புலன் இலங்கைக்கு மன்னன் ஆக்கப்பட்டதை 
அநுராதபுரத்திலிருந்த தமிழர்கள் விரும்பவில்லை. இக் 
காலத்தில் இலங்கையின் தலைநகரமான அநுராதபுரத்தில் 
தமிழர்கள் அதிகமாக இருந்தனர் . தமிழரின் செல்வாக்கும் 


கஸ்ஸப 


வேறு அரசர்கள் 


27 


அதிகமாக இருந்தது . ஆகவே தமிழர்கள் தலைநகரமாகிய 
அநுரையைக் , கைப்பற்றிக்கொண்டு , தமிழ் நாட்டில் புகல் 
அடைந்திருந்த ஹத்ததாட்டனை இலங்கைக்கு வரும்படி 
அழைத்தார்கள் . ஹத்ததாட்டன் உடனே தமிழச் சேனை 
யுடன் புறப்பட்டு அநுரைக்கு வந்தான் . இதையறிந்த 
தப்புலன் , அரண்மனையிலிருந்த பொன்னையும் பொருளையும் 
எடுத்துக்கொண்டு அநுரையை விட்டுத் தனது உரோகண 
நாட்டிற்குப் போய்விட்டான் . அவன் மகனான மானாவும் 
கிழக்கு மாகாணத்திற்குப் போய்விட்டான் . ஆகவே , 
அநுரைக்கு வந்து சேர்ந்த ஹத்ததாட்டன் எதிர்ப்பு. 
இல்லாமல் அரசனானான் . ஆனால் , கிழக்கு மாகாணத்தில் 
இருந்த மானா, படையெடுத்து வந்து ஹத்ததாட்டனுடன் 
போர் செய்தான் . அப் போரிலே மானா இறந்தான் . தன் 
மகன் மானா இறந்த செய்தியைக் கேட்டு உரோகணை 
நாட்டிலிருந்து தப்புலன் துயரமடைந்து இறந்து போனான் . 
இந்தத் தப்புலன் இலங்கை மன்னனாக ஆறுநாட்கள் 
மட்டும் இருந்தான் . 

மானாவைக் கொன்று இலங்கையின் மன்னன் ஆன 
ஹத்ததாட்டன் தன் பெயரைத் தாட்டோபதிஸ்ஸன் என்று 
மாற்றிக் கொண்டான் . இவனைத் தாட்டோபதிஸ்ஸன் 
இரண்டாமவன் என்று சரித்திர நூலோர் கூறுவர் . இவன் 
தன் சிற்றப்பன் மகனான அக்கபோதி என்பவனைத் தக்கிண 
தேசத்திற்கு இளவரசனாக்கினான் . 

என்பவனிடம் ஒப்படைக்கப் பட்டிருந்த 
கஸ்ஸப் அரசனுடைய மூத்த மகனான மானு என்பவன் , இப் 
போது வயது நிரம்பப்பெற்று , மலைய நாட்டை அரசாண்ட 
ஒரு சிற்றரசனுடைய மகளான சங்கை என்பவளை மணஞ் 
செய்துகொண்டு , உத்தர தேசத்தில் ( இலங்கையின் வட 
பகுதியில் ) ஒருவரும் அறியாமல் மறைந்து வசித்திருந் 
தான் . 

கஸ்ஸப அரசன் மகனான மானா தன் நாட்டிலே 
மறைந்து வாழ்கிறான் என்பதையும் அவன் என்றைக்காவது 
தன்னை எதிர்த்து அரசாட்சியைக் கைப்பற்றுவான் என்ப 
தையும் ஒற்றரால் அறிந்த தாட்டோபதிஸ்ஸன் அவன் மேல் 


மாை 


(96VT 


பழப்பாணம் இலங்கை 

பழைய பிரிவுகள் 


- 


நாக நாடு 


அநுரை 


கங்கைய 


புலத்தி 


வன் 


கல்யாணி 


மனை 


மலயம் 


உரோகணம் 


கதிர்காமம் . 


வேறு அரசர்கள் 

29 
கண் வைத்திருந்தான் . தாட்டோபதிஸ்ஸன் தன்னைத் 
தெரிந்து கொண்டான் என்பதை யுணர்ந்த மானா, உடனே 

ஞ்சிபுரம் வந்து , நரசீகன் ( நரசிம்மவர்மன் ) 
இடத்தில் தான் இன்னான் என்பதையும் தன் வரலாற்றை 
யும் கூறி , அவனிடம் அடைக்கலம் புகுந்தான் . நரசிம்ம 
வர்மன் மானாவுக்கு அடைக்கலங் கொடுத்து ஆதரித்தான் . 
பிறகு மானா இலங்கையிலிருந்த தன் மனைவியைக் காஞ்சி 
புரத்திற்கு அழைத்துக்கொண்டு 

வாழ்ந்து 
வந் தான் . இவன் பல்லவர்களைப் போலவே வர்மன் என்னும் 
பட்டத்தைத் தன் பெயருடன் சேர்த்து மானவர்மன் 
என்று வைத்துக் கொண்டான் . லங்கை நூல்கள் மான 
வர்மன் என்பதை மானவம்மா 

என்று கூறுகின்றன . 
மானவர்மன் பல ஆண்டுகள் நரசிம்மவர்மன் ஆதரவில் 
இருந்தான் . சளுக்கிய வேந்தன் புலிகேசி , பல்லவ நாட்டின் 
மேல் படையெடுத்து வந்தபோது , மானவர்மன் நரசிம்ம 
வர்மனுக்கு உதவியாகப் போர் செய்தான் . 


அவளுடன் 


. 


சில ஆண்டு கழிந்தபிறகு நரசிம்மவர்மன் , மானவர்ம 
னுக்குத் தன் சேனையைக் கொடுத்து இலங்கையரசைக் 
கைப்பற்றிக் கொள்ளும்படி அனுப்பினான் . மானவர்மன் 
சேனையுடன் இலங்கைக்குச் சென்று அந் நாட்டின் வட 
பகுதியைப் பிடித்துக்கொண்டு அநுராதபுரத்தின்மேல் 
சென்றான் . இதையறிந்த தாட்டோபதிஸ்ஸன் அநுரையை 
விட்டு ஓடினான் . மானவர்மன் அநுரையைக் கைப்பற்றிக் 
கொண்டான் . அவ் வமயத்தில் , நரசிம்மவர்மன் காஞ்சி 
புரத்தில் நோயாய்க் கிடக்கிறான் என்று ஒரு வதந்தி பர 
விற்று . அதைக்கேட்ட பல்லவச் சேனை வீரர்கள் உடனே 
காஞ்சிபுரத்திற்குப் போய்விட்டார்கள் . மானவம்மா 
சேனைப் . பலமில்லாமல் இருப்பதை யறிந்து , தாட்டோப 
திஸ்ஸன் அநுரையின் மேல் படையெடுத்து வந்தான் . 
சேனைப் பலமில்லாத நிலையில் , தாட்டோபதிஸ்ஸனுடன் 
போர்செய்து அறியாமையால் உயிரை இழப்பதைவிட , 
தப்பி ஓடி உயிர்பிழைத்து மற்றொருமுறை வந்து அர 
சாட்சியைக் கைப்பற்றலாம் என்று எண்ணி மானவர்மனும் 


30 


நரசிம்மவர்மன் 


1 


கால 


கமாக 


--- 


அநுரையைவிட்டுக் காஞ்சிபுரம் போய்விட்டான் . ஆகவே , 
தாட்டோபதிஸ்ஸன் பழையபடியே இலங்கையை அர 
சாண்டான் . 

தாட்டோபதிஸ்ஸன் 12 ஆண்டு அரசாண்டு 
மான பிறகு , இளவரசனாயிருந்த அக்கபோதி அரசனானான் . 
இவனை அக்கபோதி நாலாமவன் என்று சரித்திரக்காரர்கள் 
கூறுவார்கள் . இவனுக்கு ஸ்ரீ சங்கபோதி என்னும் சிறப் 
புப் பெயரும் உண்டு . 
இக்காலத்தில் அதுரையில் தமிழரின் செல்வாக்கு 
இருந்ததென்று 

முன்னமே 

கூறினோம் 
அல்லவா ? அக்கபோதியின் காலத்தில் தமிழரின் செல் 
வாக்கு உச்சநிலையில் இருந்தது . பொத்தகுட்டன் , மகாகந்த 
கன் என்னும் இரண்டு தமிழ்த் தலைவர்கள் இலங்கை அர 
சாங்கத்தில் உயர்ந்த உத்தியோகத்தில் அமர்ந்து அதிகார 
பலம் பெற்றிருந்தார்கள் . தமிழர்களாகிய 

இவர்கள் 
பௌத்த சமயத்தைச் சேர்ந்தவர்கள் . 

இவர்களில் பொத்தகுட்டன் பெருஞ் செல்வனாகவும் 
அரசாங்கத்தில் அதிக பலம் உள்ளவனாகவும் இருந்தான் . 
இலங்கையின் மன்னர்களை அரச பதவியிலிருந்து விலக்க 
வும் நியமிக்கவும் வல்லமையுடையவனாக 

இருந்தான் . 
பௌத்தச் சமயத்திற்கு இவன் பல தான தருமங்களைச் 
செய்தான் . மாடம்பிய பரிவேணை என்னும் பௌத்தக் 
கலாசாலையைக் கட்டி அதற்குப் பல ஊழியர்களைத் தான 
மாகக் கொடுத்ததோடு தந்தவாயிக சாட்டிகா , நித்தில 
வெட்டி என்னும் கிராமங்களையும் நில புலங்களையும் அம்பல 
வாபி என்னும் ஏரியையும் அந்தச் சாலைக்குத் தானம் 
செய்தான் . மேலும் , . அபயகிரி விகாரையைச் சேர்ந்த 
கப்பூர பரிவேணையிலும் , குருண்டபில்லக விகாரையிலும் 
மகா ராஜகர விகாரையிலும் பாசாடைகளை இவன் கட்டி 
னான் . ஷ விகாரைகளுக்கு மூன்று கிராமங்களைத் தானம் 
செய்தான் . 

1.E. I. II , P. 10. Note 5 . 


ஆண்டு 


வேறு அரசர்கள் 

31 
மற்றொரு தமிழத் தலைவனான மகா கந்தகனும் 
பௌத்த மதத்திற்குத் தான தருமங்களைச் செய்தான் . 
இவன் தன் பெயரினால் கந்தக பரிவேணை என்னும் பெளத் 
தப் பள்ளியைக் கட்டினான் . 
இவ்விரு தமிழர்களை 

அரசியல் 

தலைவர்களாகக் 
கொண்டு இலங்கையை பரசாண்ட அக்கபோதி , பதினாறு 
அரசாண்டான் . பிறகு இவன் 

பொல 

துவரா 
என்னும் புலத்திநகரத்தில் காலமானான் . 

தமிழத் தலைவனாகிய பொத்த குட்டன் , இளவரசனாக 
இருந்த தாட்டாசிவன் என்பவனைச் சிறையில் அடைத்து 
விட்டு , நத்தன் என்பவனை அழைத்து வந்து அவனுக்கு 
முடிசூட்டி இலங்கைக்கு அரசனாக்கினான் . இந்தத் தத்தன் 
இலங்கை பாசரின் பரம்பரையைச் சேர்ந்தவன் ; தனபிட்டி 
என்னும் ஊரில் இருந்தவன் . இரண்டு ஆண்டுகள் அர 
சாண்ட பிறகு இந்தத் தத்தன் காலமானான் . 

ஆகவே 
பொத்தகுட்டன் , உணாநகரத்தில் இருந்த ஹத்ததாட்டன் 
கான்பவனை அழைத்து அவனுக்கு முடிசூட்டி அவனை 
இலங்கைக்கு அரசனாக்கினான் . 

ஹத்ததாட்டன் அரசாட்சியை ஏற்றுக்கொண்ட 
ஆறாம் திங்களில் , நரசிம்மவர்மனிடம் அடைக்கலம் புகுந் 
திருந்த மானவர்மன் , பல்லவச் சேனையுடன் இரண்டாம் 
முறையாக இலங்கையின் மேல் படையெடுத்து வந்தான் , 
ஹத்ததாட்டன், பொத்தகுட்டன் உதவியுடன் மான 
வாமனை எதிர்த்துப் போரிட வந்தான் . இருவர் சேனையும் 
ஒன்று சேர்ந்தால் எதிர்த்துப் போரிட முடியாதென்பதை 
யறிந்த மானவர்மன் , பொத்தகுட்டன் சேனையையும் ஹத்த 
தாட்டன் சேனையையும் ஒன்று சேராதபடி பிரித்துவைத்து 
ஹத்ததாட்டனுடன் போர் செய்து வெற்றியடைந்தான் . 
ஹத்ததாட்டன் போர்க்களத்திலே உயிர் இழந்தான் . 
மானவர்மன் இலங்கைக்கு அரசனானான் . 

மானவர்மன் வெற்றியடைந்த படியினாலே , பொத்த 
ட்டன் மலைய நாட்டிலுள்ள மேருகுண்டாம் என்னும் 


32 


நரசிம்மவர்மன் 


தன் 


பொத்த 


தான் . 


ஊருக்குப் போனான் . மேருகுண்டரத்தை யரசாண்ட 
சிற்றரசன் , பொத்த குட்டனுடைய உயிர் 

உயிர் நண்பன் . 
இவன் இப்போது தர்மசங்கடமான நிலையை யடைந்தான் . 
எப்படியென்றால் , மானவர்மன் இப்போது இலங்கைக்கு 
மன்னனாய்விட்டான் . அவனுக்குப் பகைவனாகிய பொத்த 
குட்டனோ தன்னுடைய உயிர் நண்பன் . பொத்த குட்ட 
னுக்கு அடைக்கலங்கொடுத்து ஆதரித்தால் அது அரசத் 
துரோகமாகும் . அவனை ஆபத்துக் காலத்தில் ஆதரிக்கா 
விட்டால் , அது நண்பனுக்குத் துரோகம் செய்ததாகும் . 
இந்தத் தர்மசங்கட நிலையில் அகப்பட்ட இந்த உத்தமன், 
தன் நண்பனுக்கும் துரோகம் செய்யாமல் , அரச துரோகத் 
துக்கும் உட்படாமல் , தன் உயிரையே மாய்த்துக் 
கொள்ளத் துணிந்தான் . 

நண்பனான 
குட்டனை வரவேற்றுத் தன் இல்லத்தில் இடங்கொடுத் 

பிறகு , நஞ்சு இடப்பட்ட அப்பத்தைத் தின்று 
தன் உயிரை விட்டான் . 

இவன் இவ்வாறு செய்ததைப் பின்னர் அறிந்த 
பொத்தகுட்டன் , தானும் நஞ்சு கலந்த அப்பத்தை உண்டு 
உயிர்நீத்தான் . தான் விரும்பியபடி யெல்லாம் இலங்கை 
யரசர்களை அமைத்து இலங்கை ஆட்சியை நடாத்திவந்த 
பொத்தகுட்டனுடைய வாழ்வு கடைசியில் இவ்வாறு முடி 
வுற்றது . 

நாடுவிட்டோடி நரசிம்மவர்மனிடம் 
புகுந்திருந்த மானவர்மன் நெடுங்காலத்திற்குப்பிறகு , நர 
சிம்மவர்மன் உதவியினாலே இலங்கையின் மன்னனானான் . 
இவன் அரசனானது நரசிம்மவர்மனுடைய இறுதிக்காலத்தில் 
ஆகும் .1 

மானவர் மனை முதலாம் மானவர்மன் என்பர் வரலாற் 
றாசிரியர் . இவன் கி . பி . 668 முதல் 703 - வரையில் 
லங்கையை அரசாண்டான் . 


அடைக்கலம் 


1. J. R.A.S. 1913 , P. 523 . 
2. பின்னிணைப்பு : எ காண்க . 


ந . சமயம் 


சமண 


1. சமண சாக்கிய மதங்கள் 
கி . பி . 5 , 6 , 7 - ஆம் நூற்றாண்டுகளில் சமண சமயமும் 
சாக்கிய ( பௌத்த ) சமயமும் தமிழ்நாட்டிலே பெரிதும் 
செழித்து வளர்ந்திருந்தன . முக்கியமாக 7 - ஆம் நூற்றாண் 
டில் இந்த மதங்களின் செல்வாக்கும் , ஆதிக்கமும் மிக 
உச்சநிலையில் இருந்தன. சைவ வைணவ சமயங்கள் மங்கிக் 
கிடந்தன . மக்கள் பெரிதும் சமணராகவும் பௌத்தராக . 
வும் இருந்தனர் . ஏன் ? அரசருங்கூட 

மதத் 
தைத் தழுவியிருந்தனர் . கி . பி . 600 முதல் 630 வரையில் 
அரசாண்ட மகேந்திரவர்மன் என்னும் பல்லவ மன்னன் 
சமண சமயத்தவனாக இருந்தான் . அவனைத் திருநாவுக் 
கரசர் சைவசமயத்தில் சேர்த்தார் . திருநாவுக்கரசரே 
முதலில் சமணசமயத்தில் இருந்தவர் ; பிறகுதான் சைவ 
ரானார் . பாண்டி நாட்டை அரசாண்டு வந்த நெடுமாறன் 
என்னும் பாண்டிய அரசனும் சமண சமயத்தவனே . அவ 
னைத் திருஞானசம்பந்தர் சைவராக்கினார் . 

இந்த 7 - ஆம் நூற்றாண்டிலேதான் சைவ அடியார்சு 
ளான நாயன்மார்களும் வைணவ அடியார்களான ஆழ்வார் 
களும் “ பக்தி " இயக்கத்தை ஆயுதமாகக்கொண்டு சமண 
சாக்கிய சமயங்களை அழிக்கவும் , சைவ வைணவ சமயங் 
வளர்க்கவும் முற்பட்டார்கள் . 

கி . பி . 7- ஆம் நூற்றாண்டிலே சமணசமயமும் 
பௌத்த மதமும் தமிழ்நாட்டிலே செழித்திருந்தது 
என்பதற்குச், சைவ நூல்களே சான்று கூறுகின்றன. இந் 
நூற்றாண்டின் தொடக்கத்திலே வாழ்ந்திருந்த சிவபாத 
இருதயர் , சமணசாக்கிய 

மதங்கள் மிகுந்திருந்ததைக் 
கண்டு துன்பம் அடைந்தார் என்று பெரிய புராணம் 
கூறுகிறது . 


34 


நரசிம்மவர்மன் 


தீ 


“ மேதினிமேல் சமண்கையர் சாக்கியிர்தம் பொய்ம்மிகுத்தே 
ஆதி அரு மறைவழக்கம் அருகி அரன் அடியார்பால் 
பூதிசா தனவிளக்கம் போற்றல்பெறா தொழியக்கண்டு 
ஏதமில் சீர்ச் சிவபாத இருதயர்தாம் இடருழந்தார் . 
" செய்வகை இடையே தப்பும் தென்னவன் பாண்டிநாட் 
மெய்வகை நெறியில் நில்லா வினை அமண் சமயம் மிக்குக் 
கைவகை முறைமைத்தன்மை கழியமுன் கலங்குங்காலை . ” 
" தென்னவன் தானும் முன்செய் தீவினைப் பயத்தினாலே 
அந்நெறிச் சார்வுதன்னை அறமென நினைந்துநிற்ப 
மன்னிய சைவவாய்மை வைதிக வழக்க மாகும் 
நன்னெறி திரிந்துமாறி நவைநெறி நடந்ததன்றே . 
" பூழியர் தமிழ்நாட்டுள்ள பொருவில்சீர்ப் பதிகள் எல்லாம் 
பாழியும் அருகர்மேவும் பள்ளிகள் பலவுமாகிச் 
சூழிருட் குழுக்கள் போலத் தொடைமயிற் பீலியோடு 
மூழிநீர் கையிற்பற்றி அமணரே யாகிமொய்ப்ப . 
பறிமயிர்த் தலையும்பாயும் பீலியும் தடுக்கும்மேனிச் 
செறியுமுக் குடையுமாகித் திரிபவர் எங்குமாகி 
அறியுமச் சமய நூலின் அளவினில் அடங்கிச்சைவ 
நெறியினிற் சித்தஞ்செல்லா நிலைமையில் நிகழுங்காலை . 2 

பாண்டிநாட்டு ஆனை மலை முதலிய எட்டுக் குன்று 
களிலே சமண முனிவர்கள் வசித்தார்கள் என்று பெரிய 
புராணமும் , ஞானசம்பந்தரின் ஆலவாய்ப் பதிகமும் கூறு 
கின்றன . இம் மலைகளில் உள்ள சாசனங்களும் இதற்குச் 
சான்றாக இருக்கின்றன . இதற்கு ஒப்பவே , நரசிம்ம 
வர்மன் காலத்தில் ( கி . பி . 640- இல் ) தமிழ் நாட்டிற்கு 
வந்த ஹியூங் சுவாங் என்னும் சீனநாட்டுப் பௌத்த யாத் 
திரிகரின் யாத்திரைக் குறிப்பும் கூறுகிறது . காஞ்சிபுரத் 
தில் 100 - க்கு மேற்பட்ட பௌத்தப்பள்ளிகள் இருந்தன . 
என்றும் , அவற்றில் 1000 - க்கு மேற்பட்ட பௌத்த 
பிக்குகள் இருந்தனர் என்றும் கூறுகிறார் . 80 - க்கு மேற் 

1. திருஞான சம்பந்தர் - 18 . 
2. திருஞானசம்பந்தர் . 599,600 , 601 , 602 . 


சமயம் 


35 


சைவ வைணவ 


பட்ட ஆலயங்கள் இருந்தன என்றும் அவைகளில் பெரும் 
பாலும் திகம்பரர்களுக்கு ( சமணர்களுக்கு ) உரியது 
என்றும் எழுதுகிறார் . இங்கு அசோக சக்கரவர்த்தியாற் 
கட்டப்பட்ட ஒரு பௌத்தப்பள்ளி இருந்ததையுங் கூறு 
கிறார் . இலங்கைத் தீவிலிருந்து 300 பௌத்த பிக்குகள் 
காஞ்சிபுரத்திற்கு வந்ததையும் அவர்களுடன் இந்த யாத் 
திரிகர் உரையாடியதையும் குறிப்பிடுகிறார் . 

பாண்டி நாட்டின் தலைநகரத்தில் அசோக சக்கரவர்த்தி 
யின் தம்பியாகிய மகேந்திரன் கட்டிய பௌத்தவிகாரை 
இருந்ததென்றும் இங்குப் பௌத்தர்கள் சிறுபான்மை 
யோராகவும் திகம்பரர் ( சமணர் ) பெரும்பான்மை யோராக 
வும் இருந்தனர் என்றும் எழுதுகிறார் ." 

தமிழ்நாட்டில் மட்டும் பௌத்த சமண சமயங்கள் 
செழித்திருந்தனவென்று கருதவேண்டா ; வடநாட்டிலும் 
இந்த மதங்கள் பெரிதும் பரவியிருந்தன . 
மதங்கள் ( இந்துமதங்கள் ) குன்றி மறைந்திருந்தன . 
தமிழ்நாட்டிலே இந் நூற்றாண்டின் 

தொடக்கத் 
திலேயே நாயன்மார்களும் ஆழ்வார்களும் சமண பௌத்த 
சமயங்களை அழிக்கச் சமயப்போர் தொடுத்துவிட்டார்கள் . 
இவர்களுக்குக் கிடைத்த தகுந்த வாய்ப்பான ஆயுதம் பக்திக் 
கொள்கையே . இவர்கள் நாடெங்கும் சென்று , 
பௌத்த சமயங்கள் பயனற்றவை என்றும் , சைவ வைணவ 
சமயங்கள் சிறந்தவை என்றும் கூறிப் பிரசாரம் செய்தனர் . 
நாயன்மார்கள் சென்று 

சென்று திருப்பதிகம் பாடிய ஊர்களை 
யெல்லாம் ஆராய்ந்து பார்த்தால் , அந்த ஊர்களில் அக் 
காலத்தில் பௌத்தரும் சமணரும் பெரும்பான்மையோ 
ராக இருந்ததைக் காணலாம் . 

இனி , நரசிம்மவர்மன் காலத்தில் இருந்த சைவ அடி 
யார்களும் வைணவ அடியார்களும் யார் யார் என்பதை 
ஆராய்வோம் . 

1. பின்னிணைப்பு : கூ காண்க . 


சமண 


2 . 

சைவசமய அடியார்கள் 
நரசிம்மவர்மன் காலத்தில் இருந்த சைவ சமய அடி 
யார்களை ஆராய்வோம் . திருநாவுக்கரசர் , அப்பூதியடிகள் , 
சிறுத்தொண்டர் , திருஞானசம்பந்தர் , திருநீலகண்ட 
யாழ்ப்பாணர் , நெடுமாற நாயனார் , மங்கையர்க்கரசியார் , 
குலச்சிறையார் , திருநீல நக்கர் , முருக நாயனார் , குங்கிலியக் 
கலயர் முதலான சைவ அடியார்கள் நரசிம்மவர்மன் காலத் 
தில் இருந்தவர்கள் . இவர்களுடைய வரலாற்றைச் சுருக்க 
மாகக் கூறுவோம் . 


திருநாவுக்கரசர் 

இவர் , திருமுனைப்பாடி நாட்டிலே திருவாமூரிலே 
ழ்ந்திருந்த புகழனாருக்கும் மாதினியாருக்கும் மகனாகப் 
பிறந்து மருணீக்கியார் என்னும் பெயருடன் வளர்ந்து 
இளமையிலேயே பல நூல்களைக் கற்றுத் தேர்ந்தார் . பிறகு , 
அக்காலத்திலே செழித்து வளர்ந்திருந்த சமண சமய நூல் 
களைக் கற்று அச் சமயத்தை மேற்கொண்டார் . இவ 
ருடைய கல்வி அறிவு ஒழுக்கங்களைக் கண்ட சமணர் , 
இவருக்குத் தருமசேனர் என்னும் பெயர் கொடுத்துச் 
சமணசமயத் தலைவராக்கிப் பாடலிபுரத்தில் இருந்த சமண 
சமய மடத்தின் தலைவராக அமர்த்தினார்கள் . நெடுங்கால 
மாக இவர் சமண சமயத் தலைவராக இருந்தார் . 

தருமசேனருடைய முதுமை வயதில் இவருக்குச் 
சூலைநோய் உண்டாயிற்று . மணிமந்திர ஒளஷதங்களினா 
லும் அந் நோய் தீராதபடியினாலே , அவர் பெரிதும் வருந் 
தினார் . பிறகு , இவருடைய தமக்கையா ரான திலகவதியா 
ரால் சைவசமயத்தில் சேர்க்கப்பட்டார் . 

பிறகு , இவ 
ருடைய சூலைநோய் தீர்ந்தது . அதுமுதல் பக்தி இயக் 
கத்தையும் சைவசமயத்தையும் பரவச் செய்யும் பணியில் 
இறங்கித் தமது ஆயுள் காலம் வரையிலும் அவற்றைறைச் 
செய்துகொண்டிருந்தார் . சைவசமயத்தில் சேர்ந்தபிறகு , 
இவருக்குத் திருநாவுக்கரசர் என்னும் பெயர் உண்டா 
யிற்று . பல்லவ அரசனான குணபரன் என்னும் மகேந்திர 


சமயம் 


37 


வர்மன் ( கி . பி . 600-630 ) சமண சமயத்தவனாக இருந் 
தான் . அவ் வரசனைத் திருநாவுக்கரசர் சைவசமயத்தில் 
சேர்த்தார் . அந்த அரசன் இறந்தபிறகு அவன் மகனான 
மாமல்லன் நரசிம்மவர்மன் அரசனானான் . இவ் வரசன் 
காலத்திலும் இவர் வாழ்ந்திருந்தார் . 

இவர் மிகுந்த வயது சென்ற “ தொண்டு " கிழவராக 
இருந்தபோது , சீகாழியில் இருந்த ஐந்து வயது சிறுவ 
ராகிய திருஞானசம்பந்தரைக் கண்டார் . அதுமுதல் இவ் 
விரு நாயன்மார்களும் நண்பராக இருந்தனர் . அப்பூதி 
யடிகள் , சிறுத்தொண்டர் , திருநீலநக்கர் , முருக நாயனார் , 
குங்கிலியக் கலயர் , திருநீலகண்ட யாழ்ப்பாணர் , நெடுமாற 
நாயனார் , மங்கையர்க்கரசியார் , குலச்சிறை நாயனார் முதலிய 
வர்கள் இவருடன் பழகிய நாயன்மார்களாவர் . 

பாண்டிநாட்டிலே அரசுபுரிந்த பாண்டியன் நெடு 
மாறன் சமணனாக இருந்தான் . அவனைத் திருஞானசம்பந் 
தர் சைவசமயத்தில் சேர்த்தபிறகு , திருநாவுக்கரசர் 
பாண்டிநாட்டில் தலயாத்திரை செய்தார் . அப்போது 
பாண்டியன் நெடுமாறனும் அரசி பாண்டிமா தேவியாரும் 
அமைச்சர் குலச்சிறையாரும் இவரை வரவேற்றார்கள் . 
பாண்டிநாட்டு யாத்திரைக்குப் பிறகு திருநாவுக்கரசர் தமது 
எண்பத்தொன்றாவது வயதில் சிவபதம் அடைந்தார் . இவர் 
த்தேசம் கி . பி . 569 முதல் 650 வரையில் வாழ்ந் 
திருந்தார் . 
திருஞானசம்பந்தர் 

சீகாழியிலே சிவபாதவிருதயருக்கும் பகவதியாருக் 
கும் மகனாகப் பிறந்தவர் திருஞானசம்பந்தர் . மூன்றாவது 
வயதிலே திருவருள் பெற்று , சிவபெருமானை இனிய 
பாடல்களினாலே பாடித் துதிக்கும் ஆற்றல் அடைந்தார் . 
திருநீலகண்ட யாழ்ப்பாணர் என்னும் பாணர் இவர் பாடிய 
இசைப்பாட்டுகளை யாழில் அமைத்து வாசித்துக்கொண் 

1. இந்நூலாசிரியர் எழுதிய மகேந்திரவர்மன் என்னும் 


நூலைக் காண்க . 


38 . 


நரசிம்மவர்மன் 


சமண 


டிருந்தார் . இவருக்கு முன்பே பக்தியியக்கத்தையும் சைவ 
சமயத்தையும் பரப்பிவந்த மிக வயோதிகரான திருநாவுக் 
கரசர் , மிக இளையவரான ஞானசம்பந்தரைச் சீகாழிக்கு 
வந்து கண்டு மகிழ்ந்தார் . முதிர்ந்த வயதினரான திருநாவுக் 
கரசரைக் கண்ட இளைஞரான ஞானசம்பந்தர் , அவரை 
அப்பா என்று அழைத்தார் ஆதலினாலே , திருநாவுக்கர 
சருக்கு அப்பர் என்னும் பெயரும் வழங்கலாயிற்று . 
திருஞானசம்பந்தர் , பௌத்த ஜைன சமயங்களை 

1 
யழித்துப் பக்தி இயக்கத்தையும் சைவ சமயத்தையும் நிலை 
நாட்டுவதில் தமது வாழ்நாளைக் 

வாழ்நாளைக் கழித்தார் . இவருடன் 
சிறுத்தொண்டர் , திருநீல நக்கர் , முருகநாயனார் , குங்கிலி 
யக் கலயர் முதலியவர்கள் நண்பராக இருந்தனர் . திரு 
நாவுக்கரசு சுவாமிகள் , குணபரன் என்னும் மகேந்திரவர்ம 
பல்லவ அரசனைச் சமணத்திலிருந்து சைவத்திற்கு மாற்றி 
யது போலவே , திருஞானசம்பந்தரும் கூன்பாண்டி 
என்னும் பாண்டியன் நெடுமாறனைச் 

சமயத்தி 
லிருந்து சைவ சமயத்துக்கு மாற்றினார் . பின்னர் , 

ஞானசம்பந்தரின் பதினாறாவது வயதில் அவருக்குத் 
திருமணம் நிகழ்ந்தது . அத் திருமணத்தின் முடி 
தோன்றிய ஒளியிலே , ஞானசம்பந்தரும் அத் திருமணத்தி 
லிருந்த மற்ற எல்லோரும் புகுந்து மறைந்தனர் என்று 
பெரியபுராணம் கூறுகிறது . இவருடைய விரிவான 
லாற்றினைத் திருத்தொண்டர் புராணத்தில் திருஞானசம் 
பந்த நாயனார் புராணத்தில் காண்க . 
நெடுமாறர் 

பாண்டிய மன்னனாகிய இவருக்கு நெடுமாறன் என்று 
பெயர் . கூன்பாண்டியன் என்றுங் கூறுவர் . வேள்விக் 
குடிச் செப்பேட்டுச் சாசனம் இவ்வரசனை அரிகேசரி , 
அசம் சமன் , மாறவர்மன் என்று கூறுகிறது . சின்ன 
மனூர்ச் சிறிய செப்பேட்டுச் சாசனம் அரிகேசரி , அசம . 
சமன் , அலங்கிய விக்ரமன் , அகாலகாலன் , மாறவர்மன் 
என்னும் பெயர்களைக் கூறுகிறது . எனவே இவனுக்கு 


முடிவில் 


சமயம் 


39 


இப்பெயர்கள் எல்லாம் வழங்கியதாக அறிகிறோம் . பாண் 
டிக்கோவை இவ்வரசன்மீது பாடப்பட்டதென்பர் . இவன் 
வாதாபி கொண்ட நரசிம்மவர்மன் என்னும் அரசன் காலத் 
தில் இருந்தவன் . இவன் காலத்தில் , தமிழ்நாடு எங்கும் 
சமண சமயம் சிறப்பாக இருந்தது போலவே , இவனுடைய 
பாண்டிய நாட்டிலும் சிறந்திருந்தது . இந்த அரசனும் 
சமண சமயத்தவனாக இருந்தான் . 
திருஞானசம்பந்தமூர்த்தி நாயனார் 

பாண்டிநாடு 
சென்று சமண சமயத்தவனாக இருந்த இந்தப் பாண்டிய 
னைச் சைவனாக்கினார் .. இவன் சைவ னானவுடனே 80 வய 
துடையவரான திருநாவுக்கரசு நாயனார் பாண்டிய நாட்டில் 
தலயாத்திரை செய்தார் . அப்போது , இப் பாண்டியனும் 
இவன் அரசியான மங்கையர்க்கரசியாரும் அமைச்சரான 
குலச்சிறை நாயனாரும் நாவுக்கரசரை வரவேற்றார்கள் . இப் 
பாண்டியன் வரலாற்றைப் பெரியபுராணம் நெடுமாற நாய 
னார் புராணத்தில் காண்க . 

பிரம சூத்திரத்தின் பூர்வ மீமாம்சைக்கு ஆசாரிய சுந் 
தர பாண்டியர் என்பவர் ஒரு விரிவுரை யெழுதியிருக்கிறார் . 
அந்த உரையை , ஆதிசங்கராச்சாரியாரும் குமாரில பட்ட 
ரும் தங்களுடைய பிரமசூத்திர பாடியத்திலே போற்றிப் 
புகழ்ந்திருப்பதோடு , அந்த உரைப் பகுதிகளையும் மேற். 
கோள் காட்டுகிறார்கள் . இவ்வாறு இவர்களால் போற்றப் 
படுகிற ஆசாரிய சுந்தரபாண்டியர் என்பவர் நெடுமாற 

1. திருஞானசம்பந்த நாயனாரைவிட இப் பாண்டியன் வய 
தில் இளைஞன் என்று ஒரு சரித்திரப் பேராசிரியர் கூறுகிறார் . 
( The Pandian Kingdom by K. A. Nilakanta Sastri ) ஞான 
சம்பந்தர் தமது 16 - ஆவது வயதில் இறைவனை அடைந்தார் . 
அவர் பாண்டியனைச் சைவனாக்கியபோது ஏறக்குறைய 14 - வயது 
இருக்கும் . பாண்டியன் அவருக்கு வயதினால் சிறியவனாக இருக் 
தால் , பாண்டியனுக்கு 13 அல்லது 12 வயதாக இருக்க வேண்டும் . 
இவ்வளவு சிறுவயதில் நெடுமாறன் அரசாட்சிக்கு வந்தான் என்ப 
தற்கு இலக்கியம் , சாசனம் முதலிய யாதொரு சான்றும் கிடை 
யாது . ஆகவே சரித்திர ஆசிரியர் நீலகண்ட சாஸ்திரியார் கூறு 
வது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல . 


40 


நரசிம்மவர்மன் 


என்று 


நாயனாராக இருக்கக்கூடும் என்று சிலர் கருதுகின்றனர் . 
அரிகேசரி மாறவர்மன் , கூன்பாண்டியன் , நெடுமாறன் , 
சுந்தரபாண்டியன் 

கூறப்படுகிற இவ்வரசனே 
ஆசாரிய சுந்தரபாண்டியனாக இருக்கக்கூடும் என்று கருது 
கிறார்கள் .1 
அப்பூதியடிகள் 

இவர் , சோழநாட்டுத் திங்களூரிலே இருந்த பிராம 
ணர் . திருநாவுக்கரசர் , நாடெங்கும் 

தலயாத்திரை செய்து 
பக்தி இயக்கத்தையும் சைவ சமயத்தையும் பரப்பி வரு 
வதைக் கேள்விப்பட்ட இவர் , அவர்பால் பெருமதிப்பும் 
பேரன்பும் கொண்டார் . ஆகவே , தமது பிள்ளைகளுக்குத் 
திருநாவுக்கரசு என்னும் பெயரைச் சூட்டினார் . திருநாவுக் 
கரசர் பெயரால் பல தண்ணீர்ப்பந்தல்களையும் அறச்சாலை 
களையும் ஏற்படுத்தினார் . திருநாவுக்கரசரை நேரில் காணா 
மலே இவ்வாறெல்லாம் செய்து சிறந்த சிவனடியாராக 
விளங்கினார் அப்பூதியடிகள் . 

திருநாவுக்கரசர் , சோழநாட்டுத் தலயாத்திரை செய்த 
போது திங்களூருக்குச் சென்றார் . அப்பூதியடிகள் அவரை 
வரவேற்றுத் தமது மனையில் உபசரித்தார் . இவரது விரி 
வான வரலாற்றைப் பெரிய புராணம் , அப்பூதியடிகள் நாய 
னார் புராணத்தில் காண்க . 
முருக நாயனார் 

சோழநாட்டுத் திருப்புகலூரில் இருந்தவர் . அவ்வூர் 
வர்த்தமானீச்சுரம் என்னும் சிவன் கோயிலில் வழிபாடு 

1. ) . O. R. M. 1927. P. 5-15 . சுந்தரபான்டியன் , நெடு 
மாற நாயனார் அல்லர் . நெடுமாறனுக்கு முன்பிருந்தவராகக் கூடும் 
என்று வேறு சிலர் கருதுகிறார்கள் . * 

* J. 0. R. M. 1927. P. 179 - 180. Problems of iden 
tity in the Cultural History of Ancient India . by Prof. 
S. Kuppuswami Sastri. P. 5-15 . Journal of Oriental Research 
Madras 1927. A Note on Acarya Suadra Pandya by K. A. 
Nilakanta Sastri . P. 179 - 180. Journal of Oriental Research 
Madras 1927 . 


சமயம் 


செய்து கொண்டிருந்தார் . திருநாவுக்கரசர் , திருஞானசம் 
பந்தர் , சிறுத்தொண்டர் ( பரஞ்சோதியார் ) இவர்களின் 
நண்பராக இருந்தார் . திருஞானசம்பந்தரின் திருமணத் 
திற்குச் சென்று , அவர் சோதியில் கலந்தபோது இவரும் 
சோதியில் கலந்தார் . இவருடைய வரலாற்றைப் பெரிய 
புராணம் முருகநாயனார் புராணத்தில் காண்க . 
குங்கிலியக் கலயர் 

சோழநாட்டுத் திருக்கடவூரில் இருந்தவர் . அவ்வூர்ச் 
சிவன் கோயிலில் குங்கிலியத் தூபம் இடுகிற திருத்தொண் 
டினைச் செய்துவந்தார் . திருநாவுக்கரசரும் திருஞானசம் 
பந்தரும் திருக்கடவூருக்குத் தலயாத்திரையாகச் சென்ற 
போது அவர்களை வரவேற்று உபசரித்தார் . இவருடைய 
முழுவரலாற்றினைத் திருத்தொண்டர் புராணம் குங்கிலியக் 
கலய நாயனார் புராணத்தில் கண்டுகொள்க. 


திருநீலநக்கர் 

சோழநாட்டுச் சாத்தமங்கை என்னும் ஊரில் இருந்த 
வர் . திருஞானசம்பந்தரிடம் மிகுந்த அன்புள்ள நண்பர் . 
திருஞானசம்பந்தருக்குத் திருமணம் நடந்தபோது இவர் 
புரோகிதராக இருந்தார் . பிறகு , அத் திருமணத்தின் 
போது திருஞானசம்பந்தருடன் சோதியில் 

சோதியில் கலந்தார் . 
இவர் வரலாற்றினைத் திருத்தொண்டர் புராணம் திருநீல 
நக்க நாயனார் புராணத்தில் காண்க 


சிறுத்தொண்டர் 

இவருக்குப் பரஞ்சோதியார் என்றும் பெயர் உண்டு , 
சோழநாட்டுத் திருச்செங்காட்டங்குடியில் இருந்தவர் . 
பல்லவ அரசனிடம் ( மாமல்லன் நரசிம்மவர்மனிடம் ) 
சேனைத்தலைவராக இருந்தவர் . அவ்வரசன் கட்டளைப்படி 
வாதாவி ( வாதாபி ) என்னும் நகரத்தின்மேல் படையெடுத் 
துச்சென்று அந்நகரை ( கி . பி , 642 - இல் ) வென்றார் . பிறகு 
சேனைத்தலைவர் பதவியிலிருந்து நீங்கிக் கணபதீச்சரத்துச் 
சிவன் கோயிலில் திருத்தொண்டு செய்துகொண்டிருந்தார் . 


42 


நரசிம்மவர்மன் 


அப்போது சீராளன் என்னும் மகன் இவருக்குப் பிறந் 
தான் . இவர் திருநாவுக்கரசர் திருஞானசம்பந்தர் முதலிய 
நாயன்மாருடன் நண்பராக இருந்தார் . இவர் திருஞான 
சம்பந்தமூர்த்தி நாயனார் திருமணத்திற்கு முன்பே இறை 
வன் அடியைச் சேர்ந்தார் . இவருடைய விரிவான வரலாற் 
றைப் பெரியபுராணம் சிறுத்தொண்ட நாயனார் புராணத் 
தில் காண்க . 


சம் 


பாண்டிமா தேவியார் 

இவருக்கு மங்கையர்க்கரசியார் என்னும் பெயர் 
உண்டு. சோழ அரசனுடைய 

மகளார் . 

இவருடைய 
தந்தையான சோழ அரசன் , பல்லவ அரசனுக்குக் கீழ்ப் 
பட்ட சிற்றரசனாக இருந்தவன் . பாண்டியன் நெடுமாற 
னுக்கு வாழ்க்கைப்பட்ட மங்கையர்க்கரசியார் , சைவ 
யப் பற்றுடையவர் . திருஞானசம்பந்தரைப் பாண்டி நாட் 
டிற்கு அழைத்துப் பாண்டியனைச் சைவனாக்கிப் பாண்டி 
நாட்டில் சைவமதத்தைத் தழைக்கச் செய்வதற்கு முதற் 
காரணமாக இருந்தவர் . திருநாவுக்கரசர் பாண்டி நாட்டில் 
தலயாத்திரை செய்தபோது அவரை வரவேற்று உபசரித் 
தார் . இவரது வரலாற்றினைப் பெரிய புராணத்தில் காண்க . 


குலச்சிறை நாயனார் 

பாண்டி நாட்டிலே மணமேற்குடி என்னும் ஊரிலே 
பிறந்தவர் . பாண்டியன் நெடுமாறனிடம் அமைச்சராக 
இருந்தவர் . சைவசமயத்தில் பற்றுள்ள இவர் , பாண்டி 
நாட்டில் சமண சமயம் செழித்துச் சைவசமயம் குன்றி 
யிருந்ததைக் கண்டு , சைவசமயத்தை வளர்க்கவும் சமண 
க இருந்த பாண்டியனைச் சைவனாக மாற்றவும் எண்ணங் 
கொண்டார் . 

அதற்காகப் பாண்டிமா தேவியாருடன் 
சேர்ந்து ஞானசம்பந்தரைப் பாண்டிய நாட்டிற்கு அழைத் 
தார் . திருநாவுக்கரசர் பாண்டிய நாட்டில் தலயாத்திரை 
செய்தபோது அவரை வரவேற்றார் . இவரது வரலாற் 
றைப் பெரிய புராணத்தில் காண்க . 


சமயம் 


43 


திருநீலகண்ட யாழ்ப்பாணர் 

நடுநாட்டில் திருஎருக்கத்தம்புலியூரில் பிறந்தவர் . 
பாணர் மரபைச் சேர்ந்தவர் . பாணர்கள் இசைப்பாட்டி 
லும் யாழ் வாசிப்பதிலும் தொன்றுதொட்டுப் பேர்போன 
வர்கள் . சங்க காலத்திலே ( கி . பி . 300- க்கு முன்பு) 
பாணர்கள் தாழ்த்தப்பட்டவராகக் 

கருதப்படவில்லை . 
அவர்கள் சமுதாயத்தில் மற்றவர்களுக்குச் சமநிலையில் 
இருந்தார்கள் . ஆனால் , பிற்காலத்திலே தாழ்த்தப்பட்டுத் 
தீண்டப்படாதவராகக் கருதப்பட்டனர் . 

இந்த நிலையில் 
தான் கி . பி . 7 -ஆம் நூற்றாண்டிலே நீலகண்டயாழ்ப்பாணர் 
இருந்தார் . 


மீது 


யாழ் வாசிப்பதில் தேர்ந்தவராகிய இவர் , சிவபெரு 
மான் 

பக்தியுள்ளவராய் , திருக்கோயில்களுக்குச் 
சென்று சிவபெருமானைப் பாடி யாழ் வாசித்துக்கொண் 
டிருந்தார் . தீண்டப்படாதவர் என்னும் நிலையில் கோயி 
லுக்கு வெளியிலே யிருந்து இப் பணியைச் செய்துவந்தார் . 
மதுரைச் சொக்கனாதர் ஆலயத்தில் இவர் இசைபாடிய 
போது , இவருடைய பக்திக்கும் இன்னிசைக்கும் மன 
முருகி அடியார்கள் இவரைக் கோயிலுக்குள் அழைத்துச் 
சென்று இசை வாசிக்கச் செய்தனர் . அதுமட்டுமன்றி 
பொற்பலகை இட்டு அதன்மேல் இருந்து வாசிக்கச் செய் 
திருவாரூரிலும் அவ்வாறே 

கோயிலுக்குள் 
அழைத்துச் சென்று இவரை இசைபாடச் செய்தனர் . 

இவ்வாறு நெடுங்காலம் யாழ்வாசித்த இவர் , இளைஞ 
ராகிய திருஞானசம்பந்தர் இனிய இசைப்பாடல்களைப் பாடு 
வதை யறிந்து சீகாழிக்கு வந்து அவருடைய பாடல்களை 
யாழில் இட்டு வாசித்தார் . அதுமுதல் ஞானசம்பந்த 
ருடனே தங்கியிருந்து அவருடைய பதிகங்களை பாழில் 
வாசித்துக்கொண்டிருந்தார் . கடைசியில் , . ஞானசம்பந்த 
ரின் திருமணத்தில் அவருடன் ஒளியில் கலந்தார் . இவர் 
வரலாற்றைப் பெரியபுராணத்தில் காண்க . 


தனர் . 


3 . வைணவ ஆழ்வார்கள் 
இக்காலத்தில் பக்தி இயக்கம் தோன்றியிருந்ததை 
முன்னரே கூறினோம் . நரசிம்மவர்மனான 

மாமல்லன் 
காலத்தில் திருநாவுக்கரசர் , திருஞானசம்பந்தர் , 
தொண்டர் , அப்பூதியடிகள் , முருகநாயனார் , திருலேகண்ட 
யாழ்ப்பாணர் முதலிய நாயன்மார்கள் இருந்தார்கள் என் 
பதையும் , அவர்களில் அப்பரும் , சம்பந் தரும் தமிழ்நாடெங் 
கும் சுற்றுப்பிரயாணம் செய்து பௌத்த மதத்தையும் 
சமண சமயத்தையும் கண்டித்துச் சைவசமயப் பிரசாரம் 
செய்தார்கள் என்பதையும் கூறினோம் . 

இக்காலத்திலேயே வைணவ சமயத்து ஆழ்வார்கள் 
சிலர் இருந்தார்கள் . இவ் ஆழ்வார்களும் பக்தி இயக்கத் 
தையும் வைணவ சமயத்தையும் தமிழ்நாட்டில் பரப்புவதற் 
குப் பாடுபட்டார்கள் . இவர்கள் காலத்தில் இருந்த ஆழ் 
வார்கள் நால்வர் . இவர் களில் பொய்கையாழ்வார் பூதத் 
காழ்வார் பேயாழ்வார் என்பவர் மூவரும் முதலாழ்வார் . 
என்று கூறப்படுவார்கள் . திருமழிசை ஆழ்வார் என்பவர் 
முதலாழ்வார்கள் காலத்திலே இருந்தவர். ஆனால் , வயதி 
னால் அவர்களுக்கு இளையவர் . 

இந்த நான்கு வைணவ ஆழ்வார்களும் நரசிம்மவர்ம 
னான மாமல்லன் காலத்தில் இருந்தவர்கள் . இவர்களில் முத 
லாழ்வார் மூவரும் பக்தி நிலையில் நின்று யோகிகளாக இருந் 
தவர்கள் . ஆகவே இவர்கள் 

பெளத்த சமயங் 
களைத் தாக்காமலே தமது கொள்கையை மட்டும் நிலைநிறு 
வினார்கள் . இவர்களுக்கு இளையரான திருமழிசை யாழ் 
வார் , பக்தி இயக்கத்தையும் வைணவ சமயத்தையும் நிலை 
நாட்டுவதில் அதிக ஊக்கமுடையவராயிருந்தார் . இவர் 
சமண பௌத்த மதங்களை மட்டுமல்லாமல் சைவ மதத்தை 
யும் கண்டித்துப் பிரசாரம் செய்தார் . இவர்கள் வரலாற் 
றினைச் சுருக்கமாக ஆராய்வோம் . 

1. இந்த ஆழ்வார்களின் கால ஆராய்ச்சியை 
பின்னிணைப்பு : ரு காண்க . 


சமண 


ந் நூலின் 


சமயம் 


45 


பொய்கையாழ்வார் 

காஞ்சீபுரத்திலே திருவெஃகா என்னும் திருக்கோயி 
லுக்கு அருகிலே இவர் பிறந்தவர் என்று வைணவ வரலாறு 
கூறுகிறது . பொய்கையிலே ( குளத்திலே ) பிறந்தபடி.யி 
னாலே இவருக்குப் பொய்கையாழ்வார் என்று பெயர் வழங் 
கியதாகக் கூறப்படுகிறது . பொய்கையூர் அல்லது பொய்கை 
நாட்டைச் சேர்ந்தவர் ஆகையினால் பொய்கையார் என்னும் 
பெயர் பெற்றார் என்று கருதுவது தவறாகாது பொய்கை 
யார் என்னும் பெயருடையபுலவர்கள் சிலர் இருந்திருக்கிறார் 
கள் . 

கடைச்சங்க காலத்திலே இருந்த களவழி நாற்பது 
பாடிய பொய்கையாரும் இந்தப் பொய்கையாழ்வாரும் 
ஒருவரே என்று சிலர் கூறுவர் . கி . பி . 4 அல்லது 5 - ஆம் 
நூற்றாண்டில் செங்கட் சோழன் காலத்தில் இருந்த பொய் 
கையார் வேறு , கி.பி. 7 - ஆம் நூற்றாண்டில் இருந்த பொய்கை 
யாழ்வார் வேறு .1 

திருமாலிடத்தில் பக்தியுடையவரான இவர் யோகி 
யாய்த் தியானத்தில் அமர்ந்து தம் வாழ்நாளைக் கழித்தார் . 
உலகப்பற்றை அறவே ஒழித்த இவர் , தமது காலத்தில் 
நிகழ்ந்த பௌத்த சமண சமயக் கலகங்களிலும் கருத்தைச் 
செலுத்தாமல் ஒதுங்கியிருந்தார் . ஆகையினால் தான் இவ 
ருடைய பாடல்களில் பௌத்த சமண சமயங்களைப்பற்றிய 
குறிப்புக்கள் காணப்படவில்லை . 

இவர் , இயற்பா முதல் திருவந்தாதியை இயற்றினார் . 
து அந்தாதித் தொடரில் நூறு வெண்பாக்களையுடையது . 

இவர் , பேயாழ்வார் பூதத்தாழ்வார் ஆகிய இருவரையும் 
திருக்கோவலூரில் சந்தித்தார் என்றும் , திருமழிசையாழ் 
வாருடனும் பழகியவர் என்றும் இவர் வரலாறு கூறுகிறது . 
பூதத்தாழ்வார் 

இவர் கடல்மல்லை என்னும் மாமல்லபுரத்திலே பிறந் 
தவர் . இவரும் திருமால் பக்தராக இருந்தவர் . உலகப் 

1. பின்னிணைப்பு : ரு காண்க . 


46 


நரசிம்மவர்மன் 


பற்றை அறவே நீத்தவர் . பௌத்த சமண சமயக் கலகங் 
களில் தலையிடாமல் யோகியாக வாழ்ந்தவர் . பொய்கையாழ் 
வார் பூதத்தாழ்வார் என்னும் ஆழ்வார்களுடனும் திருமழி 
சையாழ்வாருடனும் நட்புடையவர். 

இவர் இயற்றிய 
இயற்பா- இரண்டாந் திருவந்தாதி , நூறு வெண்பாக்களா 
லான அந்தாதித்தொடையால் அமைந்தது . 


* 


பேயாழ்வார் 

இவர் சென்னைப்பட்டினத்துக்கு அடுத்த மயிலாப் 
பூரில் பிறந்தவர் இவரும் திருமால் பக்தராயும் யோகியா 
யும் இருந்தவர் . மற்றச் சமயப் பூசல்களில் தலையிடாதவர் . 
பூதத்தாழ்வார் , பொய்கையாழ்வார் இவர்களுடன் நட்புடை 
யவர் . இவர் இயற்றிய இயற்பா - மூன்றாந் திருவந்தாதி , 
அந்தாதித்தொடையில் நூறு வெண்பாக்களாலானது . 

சைவ சமயத்தவராக இருந்த திருமழிசையாழ்வாரை 
வைணவ சமயத்தில் சேர்த்துத் திருமாலடியா ராகத் திகழச் 
செய்தவர் பேயாழ்வார் . அதுபற்றி , 
" பெருக்க முடன் திருமிழிசைப் 

பிரான் தொழுவோன் வாழியே . " 
என்று வைணவர்கள் இவரை வாழ்த்துவது வழக்கம் . 


* 


திருமழிசையாழ்வார் 

தொண்டை நாட்டிலே திருமிழிசை என்னும் ஊரில் 
பிறந்தவர் . ஆகையினாலே இவருக்குத் திருமழிசையாழ்வார் 
என்று பெயர் அமைந்தது . இளமையில் கல்விகற்று 
தேர்ந்து , திருநாவுக்கரசரைப் போலவே , பல சமயங்களை 
ஆராய்ந்தவர் . அதன் பயனாகச் சிலகாலம் பௌத்தராக 
வும் சில காலம் சமணராகவும் இருந்து பிறகு சைவ சமயத் 
தில் சேர்ந்து சிவவாக்கியர் என்னும் பெயர் பூண்டிருந்தார் . 

1 .. சிவவர்க்கியர் என்று ஒரு சித்தர் இருந்திருக்கிறார் . அவர் 
பாடியது சிவவாக்கியர் பாடல் என்பது . அந்தச் சிவவாக்கியர் 
வறு ; இந்தச் சிவவாக்கியர் வேறு . 


சமயம் 


47 


இவர் 


சைவ 


சமயத்தவராக இருந்த காலத்தில் , 
பேயாழ்வார் இவரை வைணவராக்கித் திருமால் பக்தராகச் 
செய்தார் என்றும் , வைணவராகி இவர் யோகத்தில் அமர்ந் 
திருந்த போது முதலாழ்வார்கள் மூவரும் வந்து இவருடன் 
சிலகாலம் தங்கியிருந்தார்கள் என்றும் இவருடைய வரலாறு 
கூறுகிறது . இவருக்குப் பக்திசாரர் என்று வேறு பெயரும் 
உண்டு . 

இவர் காஞ்சீபுரஞ் சென்று திருவெஃகா என்னும் 
திருப்பதியில் தங்கியிருந்து பெருமாளை வழிபட்டிருந்தார் . 
அக்காலத்தில் , கணிகண்ணன் என்பவர் இவரிடம் வந்து 
சீடராக அமர்ந்து இவருக்குத் தொண்டு செய்திருந்தார் . 
காஞ்சி நகரத்திலிருந்த பல்லவ அரசனுடைய அரண்மனைக் 
குக் கணிகண்ணர் பிச்சைக்காகச் செல்வதுண்டு . ஒரு 
நாள் அரசன் , கணிகண்ணரை யழைத்துத் தன்மேல் ஒரு 
செய்யுள் பாடச் சொன்னான் . அவர் அரசனைப் பாடாமல் 
காஞ்சி நகரத்தைப் பாடினார் . அதனால் சினங்கொண்ட 
பல்லவ மன்னன் அவரை ஊரைவிட்டுப் போகும்படி 
சொன்னான் . 

அவரும் ஆழ்வாரிடம் வந்து நடந்ததைக் கூறித் 
தனக்கு விடைகொடுக்க வேண்டும் என்று கேட்டார் . 
ஆழ்வார் , தாமும் அவருடன் வருவதாகக் கூறிக் கோயிலி 
லிருந்த பெருமாளையும் அழைத்துக் கொண்டு மூவருமாகப் 
புறப்பட்டுப் போய்விட்டார்கள் . பெருமாள் போய்விட் 
டதை யறிந்த அரசன் , அவர்களை மீண்டும் நகரத்துக்கு 
வரும்படி அழைத்தான் . அதற்கு உடன்பட்டு ஆழ்வாரும் 
கணிகண்ணரும் பெருமாளுடன் காஞ்சிக்குத் திரும்பி 
வந்தனர் என்று இவருடைய 

கூறுகிறது. 
காஞ்சியை விட்டுப்போய் இவர்கள் ஓர் இரவு தங்கியிருந்த 
ஊருக்கு ஓரிரவிருக்கை என்று பெயர் உண்டாயிற்று . 
இவ்வூர் காஞ்சிக்குத் தெற்கே இரண்டு மைலுக்கப்பால் 
இருக்கிறது . 

கணிகண்ணரை அரசன் நகரம் கடத்தியதும் அவ 
ருடன் திருமழிசையாழ்வார் சென்றதும், அரசனைப் 


வரலாறு 


43 


நரசிம்மவர்மன் 


பாடாததற்காகக் கொடுக்கப்பட்ட தண்டனையன்று . சமய 
சம்பந்தமாகக் காஞ்சியில் ஏதோ கலகம் ஏற்பட்டிருக்கலாம் ; 
அக் கலகத்தில் கணிகண்ணரும் , மறைமுகமாக ஆழ்வாரும் 
தொடர்பு கொண்டிருக்கலாம் . இதனால்தான் 

இதனால் தான் இவர்கள் 
நகரத்தினின்று வெளியேற்றப்பட்டனர் என்று கருதுவது 
தவறாகாது . பின்னர் , அக் கலகம் சமாதான முறையில் 
அடக்கப்பட்ட பிறகு இவர்கள் நகரத்திற்கு அழைக்கப் 
பட்டிருக்கலாம் என்று தோன்றுகிறது . 

இந்நிகழ்ச்சிக்குப் பிறகு திருமழிசையாழ்வார் , 
காஞ்சிமா நகரத்தைவிட்டுக் குடந்தை என்னும் கும்ப 
கோணத்திற்குப் போய் அங்கே கடைசிவரையில் தங்கியிருந் 
தார் . குடந்தைக்குப்போகிற வழியில் , பெரும்புலியூர் 
எனப்படும் சிதம்பரத்தில் தங்கினார் . சிதம்பரத்தில் தங்கிய 
இவர் , தில்லைத் திருச்சித்ர கூடத்தைப் பாடவில்லை . 
ஏனென்றால் இவர் காலத்தில் தில்லைக் கோவிந்தராசப் 
பெருமாளுக்குத் திருக்கோயில் அமைக்கப்படவில்லை . 
இவருக்குப்பின் வந்தவரான திருமங்கையாழ்வார் காலத்தில் 
தில்லைக் கோவிந்தராசனுக்குத் திருக்கோயில் அமைக்கப் 
பட்டிருந்தபடியால் , திருமங்கையாழ்வார் தில்லைத் திருச் 
சித்ர கூடத்தைப் பாடியிருக்கிறார் . 

திருமழிசையாழ்வார் தமது பாடல்களில் பௌத்தர் 
சமணர் , சைவர் ஆகிய மூன்று சமயத்தவரையும் கண்டிக் 
கிறார் . இவர் இயற்றிய இயற்பா - நான்முகன் திருவந்தாதி , 
அந்தாதித் தொடையாக அமைந்த தொண்ணூற்றாறு 
வெண்பாக்களையுடையது . இவர் பாடிய திருச்சந்த விருத்தம் 
நூற்றிருபது ஆசிரிய விருத்தத்தைக் 

கொண்டது . 
அன்புடன் அந்தாதி தொண்ணூற்றா 

றுரைத்தான் 
வாழியே " என்றும் , “ எழிற் சந்த விருத்தம் நூற்றிருபதீர் 
தான் வாழியே என்றும் வைணவர் இவரைப் போற்று 


கிறார்கள் . 


பாசுரங்கள் 

நாலா 


இந்த ஆழ்வார்கள் இயற்றிய 
யிரத் திவ்யப் பிரபந்தத்தில் தொகுக்கப்பட்டுள்ள 


. 


இன்றன . 


இவை 


ச . தமிழ் இலக்கியம் 
நரசிம்மவர்மன் காலத்தில் தமிழ் இலக்கியம் எவ்வாறு 
இருந்தது என்பதை ஆராய்வோம் . அக்காலத்தில் திரு 
நாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் பல்லாயிரக் கணக் 
கான பாடல்களைப் பாடினார்கள் . அப் பாடல்கள் இசைத் 
தமிழ் ஆக இருந்தாலும் அவை இயற்றமிழாகவும் விளங்கு 

நாவுக்கரசர் நாற்பத்தொன்பதாயிரம் பதிகங் 
களைப் பாடினார் . “ இணைகொள் ஏழெழுநூறு இரும்பனுவல் 
ஈன்றவன் திருநாவுக்கரையன் என்று சுந்தரமூர்த்திகள் 
கூறியுள்ளார் . ஞானசம்பந்தர் பதினாறாயிரம் பதிகங்களைப் 
பாடினார் . இவர்கள் பாடிய பாடல்கள் பனையேடுகளில் 
எழுதப்பட்டுச் சிதம்பரத் திருக்கோயிலிலுள்ள ஓர் 
அறையில் வைத்துப் பூட்டப்பட்டிருந்தன. 
கையாளப்படாமலும் அவ்வப்போது துப்புரவு செய்யப் 
படாமலும் இருந்தபடியால் , நானூறு ஆண்டுகளுக்குப் 
பிறகு அபய குலசேகர சோழ மகா ராசன் இவ் வறைகளைத் 
திறந்து பார்த்தபொழுது ஏடுகள் கறையான் அரித்து மண் 
தின்று கிடந்தன . அழியாமல் எஞ்சி நின்றவை , அப்பர் 
பாடல்கள் முன்னூற்றுப் பன்னிரண்டு பதிகங்களும் , ஞான 
சம்பந்தர் பாடல்கள முன்னூற்று எண்பத்துநான்கு பதி 
கங்களும் ஆகும் . எனவே அப்பர் சம்பந்தர் பாக்களில் 
பெரும்பகுதிகள் இப்போது மறைந்துவிட்டன . 

இவையல்லாமல் , பொய்கையாழ்வார் இயற்றிய முதல் 
திருவந்தாதி நூறு வெண்பாக்களும் , பூதத்தாழ்வார் இயற் 
றிய இரண்டாந் திருவந்தாதி நூறு வெண்பாக்களும் , 
பேயாழ்வார் இயற்றிய மூன்றாந் திருவந்தாதி நூறு வெண் 
பாக்களும் , திருமழிசையாழ்வார் இயற்றிய நான்முகன் 
திருவந்தாதி தாண்ணூற்றாறு வெண்பாக்களும் , திருச் 
சந்த விருத்தம் நூற்றிருபது விருத்தப் பாக்களும் அக் 
காலத்தில் இயற்றப்பட்ட தமிழ் இலக்கியங்களாகும் . 
மேலும் , கூன்பாண்டியன் 

டியன் என்னும் நெடுமாறன்மீது 
இயற்றப்பட்ட ( இறையனார் அகப்பொருள் உரையில் மேற் 


50 


நரசிம்மவர்மன் 


கோள் காட்டப்பட்ட ) பாண்டிக்கோவையும் அக் காலத் 
தில் தோன்றிய இலக்கியம் ஆகும் . 

தமது காலத்தில் , செல்வர்கள் புலவர்களை ஆதரித் 
தார்கள் என்பதை ஞானசம்பந்தர் தமது பாடல்களில் 
கூறுகிறார் : 

கலை நிலவிய புலவர்களிடர் களை தரு 

பொடை பயில்பவர் மிகு 
சிலைமலி மதில்புடை தழுவிய பொழில் 

வளர் தரு மிழலையே . 
என்றும் , 
உரவார் கலையின் கவிதைப் 

புலவர்க் கொருநாளும் 
கரவா வண்கைக் கற்றவர் 
சேருங் கலிக்கா 

காழி . 
என்றும் , 

வையம் விலைமாறிடினும் ஏறும்புகழ் மிக்கு 

இழிவிலாத வகையார் 
வெய்ய மொழிதான் புலவருக்கு உரை 

செய்யாதவர் வேதி குடியே. 
என்றும் அவர் கூறியிருப்பது காண்க . 

சிவபெருமான் மதுரையில் தொகை நூலைத் தொகுத் 
தார் என்னும் கதையை ஞானசம்பந்தர் கூறுகிறார் : 

அற்றன்றி யந்தண் மதுரைத் தொகை யாக்கினானுந் 
தெற்றென்று தெய்வந் தெளியார் கரைக்கோலை தெண்ணீர் 
பற்றின்றிப் பாங்கெதிர் விரவும் பண்பு நோக்கிற் 
பெற்றன் றுயர்ந்த பெருமான் பெருமானு மன்றே 
1. சம்பந்தர் 1 திருவீழிமிழலை கூ . 
2. சம்பந்தர் 1 சீகாழி க . 
3. சம்பந்தர் III திவேதிகுடி கா 
4. சம்பந்தர் III திருப்பாசுரம் கக . 


தமிழ் இலக்கியம் 


51 


121 


இப் பாட்டுக்கு உரை கூறுவதுபோல , சேக்கிழார் 
தமது பெரியபுராணத்தில் இவ்வாறு பாடியுள்ளார் : 

ஆன அற்றன்றி என்ற அத்திருப்பாட்டிற் கூடல் 
மாநகரத்துச் சங்கம் வைத்தவன் தேற்றத்தேறா 
ஈனர்கள் எல்லைக்கிட்ட ஏடுநீர் எதிர்ந்து செல்லில் 
ஞானம் ஈசன்பால் அன்பே என் றனர் ஞானம் உண்டார் . ” 

நாவுக்கரசர் கூறுவதையும் இதனுடன் ஒத்திட்டுப் 
பார்ப்போம் . 

“ மேய்ந்தான் வியனுல கேழும் விளங்க விழமிய நூல் 
ஆய்ந்தான் அடிநிழற் கீழதன் றோவென் னாருயிரே .72 
அளவு கண்டிலள் ஆவடு தண்டுறைக் 
களவு கண்டனள் ஒத்தனள் கன்னியே . ) 3 
விரிக்கு மரும்பதம் வேதங்க ளோதும் விழமிய நூல் 
உரைக்கி லரும்பொரு ளுள்ளவா கேட்கில் உலகமுற்றும் . 
சம்பந்தர் , மதுரைத்தொகையாக்கினுன் என்று 

கூறு 
வதும் , அப்பர் , விழுமிய நூல் ஆய்த்தான் , களவுகண்டனள் 
என்று கூறுவதும் இறையனார் அகப்பொருள் என்னும் 
நூலை கருத்தில்கொண்டு கூறியதாகத் தோன்றுகின்றது . 

சம்பந்தர் தமது காலத்தில் வழங்கிய கிளிவிருத்தம் 
எலிவிருத்தம் என்னும் நூல்களைக் கூறுகிறார் . இந் நூல் 
களைச் சமணர் இயற்றினர் . 
" கூட்டினார் கிளியின் விருத்த முரைத்ததோ ரெலியின் தொழில் 
பாட்டு மெய்சொலிப் பக்கமே செலும் எக்கர் தங்களை ...... 75 

அப்பர் சுவாமிகள் நரிவிருத்தத்தைக் கூறுகிறார் . 
1. சம்பந்தர் புராணம் அசங . 
2. அப்பர் 1 ஆருயிர்த் திருவிருத்தம் சு . 
3. அப்பர் II திருவாவடுதுறை உ . 
4. அப்பர் 1 திருக்கழுமலம் ச . 
5. திருவாலவாய்ப் பதிகம் கு . 


52 . 


நரசிம்மவர்மன் 


" அரியயற் கரியானை அயர்த்துப் போய் 

நரிவிருத்தம தாகுவர் நாடரே. 15 
பிற்காலத்தில் , 11 - ஆம் நூற்றாண்டிலே உண்டான வீர 
சோழியம் என்னும் இலக்கண நூலின் உரையிலே, அந் 
நூல் உரையாசிரியர் கிளிவிருத்தம் , எலிவிருத்தம் , நரி 
விருத்தம் என்னும் நூல்களைக் கூறுகிறார் . அவர் கூறுவது : 
“ குண்டலகேசி விருத்தம் கிளிவிருத்தம் எலிவிருத்தம் 
நரிவிருத்தம் முதலியவற்றுள் கலித்துறைகளுமுளவாம் . 
என்பது. 

சம்பந்தர் கூறிய கிளிவிருத்தம் எலி விருத்தம் " என் 
னும் நூல்கள் இப்போது மறைந்துவிட்டன . அப்பர்கூறிய 
நரிவிருத்தம் என்னும் நூல் இப்போதும் இருக்கிறது . 

நரிவிருத்தம் , சீவகசிந்தாமணியை இயற்றிய திருத் 
தக்கதேவர் என்னும் புலவரால் இயற்றப்பட்டது . சீவக 
சிந்தாமணியை இயற்றுவதற்கு முன்னர் நரிவிருத்தத்தைத் 
திருத்தக்கதேவர் இயற்றித் தமது ஆசிரியரிடம் காட்டினார் 
என்றும் அதனைக் கண்ட ஆசிரியர் , சீவகசிந்தாமணியை 
இயற்ற அனுமதியளித்தார் என்றும் வரலாறு கூறப்படு 
கிறது . அப்பர் சுவாமிகள் நரிவிருத்தத்தைக் கூறுகிற 
படியினாலே , அக் காலத்திலேயே சீவக சிந்தாமணியும் 
இயற்றப்பட்டிருக்கவேண்டும் என்பது தெரிகிறது . 

மா மல்லன் நரசிம்மவர்மன் காலத்தில் சாசனங்களும் 
செப்பேடுகளும் எழுதப்பட்டிருக்க வேண்டும் . ஆனால் 
அவன் காலத்தில் எழுதப்பட்ட சாசனங்களும் செப்பேடு 
களும் இதுகாறும் கிடைக்கவில்லை. அவன் 

அவன் காலத்தில் 
எழுதப்பட்ட ஒரே ஒரு தமிழ்ச்சாசனம் மட்டும் நமக்குக் 
கிடைத்திருக்கிறது . அது , திருக்கழுக்குன்றத்து மலைமேல் 
உள்ள ஒற்றைக்கல் மண்டபம் 

கூறப்படுகிற 
குகைக்கோயிலில் எழுதப்பட்டுள்ள சாசனம் ஆகும் . அச் 
சாசனத்தின் அமைப்பைக் கீழே காண்க . அதிலிருந்து 

5. ஆதிபுராணக் குறுந்தொகை எ. 


என்று 


தமிழ் இலக்கியம் 


53 


அக்காலத்துத் தமிழ் எழுத்து எப்படியிருந்தது என்பதை 
ஒருவாறு தெரிந்துகொள்ளலாம் . 


Fi3ft315 தைகதுவான 
MT கதூக 
து ...4+ 

*** 


துமே 


கல மெல 


மூல ( கைது பரமலை 
MR + 3 + f Gue 
க பககடைகாசியகம் 


CUIக்கரபக்கது 

ஸ்ரீரிதிருக்கழுக்குன்றத்து பெருமான்னடிகளுக்கு களத்தூர் 
கோட்டத்து ........... திருக்கழுக்குன்றத்து 
. திருக்கழுக்குன்றத்து ஸ்ரீமலைமேல் 

ஸ்ரீமலைமேல் மூலட் 
டானத்து பெருமானடிகளுக்கு வழிபாட்டுப்புறமாக வாதாபி , 
கொண்ட நரசிங்கப் போத்தரசர் ( வைத்தது . " 
என்பது இதன் வாசகம் . இதில் சில எழுத்துக்கள் 
மறைந்தும் , சில எழுத்துக்கள் மழுங்கியும் காணப்படு 


கின்றன . 


நகரமான 


தாக்கி 


ரு . வற்கடம் 
நரசிம்மவர்மன் காலத்தில் பல போர்கள் நடந்தன. 
சளுக்கிய அரசனான இரண்டாம் புலிகேசி , பலமுறை பல் 
லவநாட்டில் படையெடுத்து வந்தான் . அந்தப் போர்களில் 
அவனை எதிர்த்து நரசிம்மவர்மன் போராடி வெற்றிபெற் 
றான் . அல்லாமலும் , நரசிம்மவர்மன் புலிகேசியின் தலை 

வாதாபிநகரைத் தாக்குவதற்குச் சேனையைத் 
திரட்டி அந் நகரத்தைத் 

வெற்றிபெற்றான் . 
சளுக்கியருடன் நிகழ்ந்த போர்கள் அல்லாமல் சோழர் , 
பாண்டியர் , சேரர் , களபரருடனும் போர்செய்து வென்றான் 
என்று கூறப்படுகிறான் . போரினால் நாட்டிற்கு வறுமையும் 
துன்பமும் உண்டாகும் . அடிக்கடி பல்லவ நாட்டில் நடை 
பெற்ற போரின் காரணமாகப் பொருள் நெருக்கடி ஏற்பட் 
டிருக்கவேண்டும் . அதனுடன் மழை பெய்யாமல் வற்கட 
மும் உண்டாயிற்று . இதனால் , நாட்டில் விளைவு குறைந்து 
பஞ்சம் ஏற்பட்டது . நரசிம்மவர்மன் காலத்தில் ஏற்பட்ட 
பஞ்சத்தைப்பற்றி , இவன் காலத்தில் இருந்த திருநாவுக்கர 
சரும் திருஞானசம்பந்தரும் தமது தேவாரங்களில் குறிப் 
பிடுகிறார்கள் . 

கன்னெடுங் காலம் வெதும்பிக் கருங்கடல் நீர்சுருங்கிப் 
பன்னெடுங் காலம் மழைதான் மறக்கினும் பஞ்சமுண்டென் 
றென்னொடும் சூளறும் அஞ்சல்நெஞ்சே ! இமையாத முக்கண் 
பொன்னெடுங் குன்றம் ஒன்றுண்டு கண்டீர் ! இப்புகலிடத்தே 


என்றும் , 


தப்பில் வானம் தரணி கம்பிக்கி - லென் 
ஒப்பில் வேந்தர் ஒருங்குடன் சீறிலென் 
செப்பமாஞ் சேறைச் செந்நெறி மேவிய 

அப்பனாருளர் ; அஞ்சுவ தென்னுக்கே ! ” 
என்றும் திருநாவுக்கரசர் , நாட்டில் அரசர்கள் சீறிப் போர் 
செய்ததையும் மழைபெய்யாமல் பஞ்சம் உண்டானதையும் 
குறிப்பிடுகிறார் . திருஞானசம்பந்தர் , 


வற்கடம் 


- 55 


“ விலங்கலமர் புயல் மறந்து மீன்சனிபுக்கு 

ஊன் சலிக்கும் காலந்தானும் 
கலங்கலிலா மனப் பெருவண்மை புடைய 

மெய்யர் வாழ் கழுமலமே . ” 


என்று , வானத்தில் கோள் மாறியபடியினால் மழை பெய்யா 
மல் வற்கடம் ஏற்பட்டதைக் குறிப்பாகக் கூறுகிறார் . 

இவ் விரு நாயன்மார்களின் வரலாற்றைக்கூறும் பெரிய 
புராணம் , இவ் விருவரும் திருவீழிமிழலையில் தங்கியிருந்த 
போது வற்கடம் நேரிட்டதென்றும் , அதற்காக நாயன்மார் 
கள் இருவரும் கவலைகொள்ள சிவபெருமான் இவர்களுக்குப் 
பொற்காசு நாள்தோறும் கொடுத்து வந்தார் என்றும் , அக் 
காசைக் கொண்டு இருவரும் தத்தம் மடங்களில் நாள் 
தோறும் அடியார்களுக்கு அமுதளித்தார்கள் என்றும் , 
பஞ்சம் நீங்கும் வரையில் சிவபெருமான் இவர்களுக்குப் 
பொற்காசு அளித்து வந்தார் என்றும் கூறுகிறது : 
" சீரின் விளங்கும் திருத்தொண்டர் இருந்து 

சிலநாட் சென்றதற் பின் 
மாரிசுருங்கி வளம் பொன்னி நதியும் 

பருவம் மாறுதலும் 
நீரின் இயன்ற உணவருகி நிலவும் 

பலமன் னுயிர்க ளெலாம் 
பாரின் மலிந்த இலம்பாட்டில் படர்கூர் 

வறுமை பரந்ததால் . " 
" வையம் எங்கும் வற்கடமாய்ச் 

செல்ல உலகோர் வருத்தழற 
நையும் நாளில் பிள்ளையார் 

தமக்கும் , நாவுக்கரசருக்கும் 
கையில் மானும் மழுவுமுடன் 

காணக் கனவில் எழுந்தருளிச் 
செய்ய சடையார் திருவீழி 

மிழலையுடையார் அருள்செய்வார் . ” 


56 . 


நரசிம்மவர்மன் 


* 


" கால நிலைமை யால் உங்கள் 

சருத்தில் வாட்டமுறீர் எனினும் 
ஏல உம்மை வழிபடுவார்க் 

களிக்க அளிக்கின் றோம் என்று 
கோலங் காண எழுந்தருளிக் 

குலவும் பெருமை இருவர்க்கும் 
ஞாலம் அறியப் படிக்காசு 

வைத்தார் மிழலை நாயனார் . ” 
விண்ணின் றிழிந்த விமானத்தின் 

கிழக்கும் மேற்கும் பீடத்தில் 
அண்ணல் புகலி ஆண்டகையார் 

தமக்கும் ஆண்ட அரசினுக்கும் 
நண்ணும் நாள்கள் தொறுங் காசு 

படிவைத் தருள நானிலத்தில் 
எண்ணில் அடியார் உடன் அமுது 

செய்தங் கிருந்தார் இருவர்களும் . ” 
மண்ணின்மிசை வான் பொய்த்து நதிகள் தப்பி 

மன்னுயிர்கள் கண்சாம்பி உணவு மாறி 
விண்ணவர்க்குஞ் சிறப்பில் வரும் பூசை யாற்றா 
மிக்க பெரும் பசி உலகில் விரவக் கண்டு 
மரும் மொழியுமையாள் முலையின் ஞானப் 
பாலறா வாயருடன் அரசும் பார்மேல் 
கண்ணுதலான் திருநீற்றுச் சார்வினோர்க்குங் 

கவலைவருமோ என்று கருத்திற் கொண்டார் . * 
அப்போது சிவபெருமான் இவர்கள் 

இவர்கள் கனவில் 

கனவில் தோன்றி 
இவ்வாறு உரைத்தாராம் : 


" உலகியல்பு நிகழ்ச்சியால் அணைந்த தீய 

உறுபசிநோய் உமையடையா தெனினும் உம்பால் 
நிலவுசிவ நெறிசார்ந்தோர் தம்மைவாட்டம் 

நீங்குதற்கு உத்தமமோர் காசு நீடும் 
1. திருநாவுக்கரசர் : உ ருரு , உருகா, உருக , 
2. திருஞானசம்பந்தர் புராணம் - இசு . 


121 


வற்கடம் 
இலகுமணிப்பீடத்துக் குணக்கு மேற்கும் 

யர்மளித்தோம் உமக்கிர்தக் காலந் தீர்ந்தால் 
அலகில் புகழீர் ! தவிர்வதாகும் என்றே 

அருள்புரிந்தார் திருவீழிமிழலை ஐயர் . 
அடுத்தநாள் காலையில் கோவிலுக்குச் சென்றபோது 
இரண்டு பொற்காசுகள் பலிபீடத்தில் இருப்பதை இருவரும் 
கண்டார்கள் . அக் காசைக்கொண்டு இருவரும் தத்தம் 
மடத்தில் சிவனடியார்களுக்கு அமுது ஊட்டுவித்தனர் . 
இவ்வாறு பஞ்சம் நீங்கும் வரையில் நாள்தோறும் இவர் 
களுக்குப் பொற்காசு கிடைத்து வந்தது . 

இந்த வற்கடமும் பஞ்சமும் கி . பி . 640 - க்கு 650 - க் 
கும் இடைப்பட்ட காலத்தில் நிகழ்ந்திருக்கவேண்டும் . 

சம்பந்தரும் அப்பரும் குறிப்பிடுகிற பஞ்சம் இரண் 
டாம் நரசிம்மவர்மனான இராஜசிம்மன் காலத்தில் ஏற்பட் 
டது என்று சிலர் கூறுவர் . " இவர்கள் , அப்பரும் சம்பந் 
தரும் இராஜசிம்ம பல்லவன் காலத்தில் , கி . பி . 8- ஆம் நூற் 
றாண்டில் இருந்தவர் என்று கருதுகிறார்கள் . இராஜசிம்மன் 
காலத்தில் ஏற்பட்ட பஞ்சத்தையே இவர்கள் தமது தேவா 
ரத்தில் குறிப்பிடுவதாக இவர்கள் கருதிக்கொண்டு , அப்பரும் 
சம்பந்தரும் இவ் வரசன் காலத்தில் கி . பி . 8 - ஆம் நூற்றாண் 
டில் இருந்தவர் என்று கூறுகிறார்கள். ஆனால் கி . பி . 7 - ஆம் 
நூற்றாண்டில் முதலாம் மகேந்திரவர்மன் முதலாம் நரசிம்ம 
வர்மன் 

காலத்தில் அப்பரும் சம்பந்தரும் இருந்தார்கள் 
என்பதற்கு ஆதாரங்கள் இருப்பதனால் இவர்கள் கூறுவதை 
நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது . பஞ்சங்கள் பல காலங் 
களில் ஏற்படக்கூடும் . இராஜசிம்மன் காலத்துப்பஞ்சத்தை 
இவர்கள் தேவாரத்தில் குறிப்பிடுகிறார்கள் என்றும் ஆகவே 
இவர்கள் இராஜசிம்மன் காலத்தவர் என்றும் முடிவுகட்டு 
வது , ஏனைய சான்றுகளுக்கு மாறுபட்ட கருத்தாகும் . 

1. திருஞானசம் : குசுச 

2. C. Minakshi : Administration and Social life under the 
• Pallavas . PP . 117 , 118. , K. A. N. Sastri. Pandian Kingdom . 


58 


நரசிம்மவர்மன் 


அக் காலத்தில் பஞ்சங்கள் அடிக்கடி ஏற்பட்டதற்குக் 
காரணம் சில உண்டு . அடிக்கடி அரசர்கள் போர் செய்த 
படியினாலே , பயிர்த்தொழில் கவனிக்கப்படாமல் , குடியான 
வர் சேனையில் சேர்ந்திருக்கக்கூடும் . போரினால் , உணவுப் 
பொருள்கள் மக்களுக்குப் போதிய அளவு கிடைக்காமல் 
சேனைகளுக்கு அதிகப்பகுதி செலவாயிருக்கும் ; 

மழை 
பெய்யாமலும் விளைச்சல் குன்றியிருக்கும் . பௌத்த 
மதமும் சமண சமயமும் பெருகியிருந்தபடியினாலே , 
இந்த மதங்களில் துறவிகள் அதிகமாக இருந்தபடியால் , 
உணவுப்பண்டங்களை உண்டாக்கும் தொழிலில் ஆட் 
கள் குறைந்து உணவுப்பண்டங்கள் உற்பத்திசெய்ய முடியா 
மலிருக்கலாம் . அதுபோல , பிராமணர்கள் உழவுத்தொழில் 
முதலிய முக்கியத் தொழில்களில் ஈடுபடாமல் இருந்தனர் . 
வேறு நாடுகளிலிருந்து உணவுப் பொருள்களைக் கொண்டு 
வரப் போக்குவரவு சாதனங்கள் 

சாதனங்கள் குறைவாகவும் தாமத 
மாகவும் இருந்தது மற்றொரு காரணமாகும். போர்களினாலே 
நிலங்கள் அழிக்கப்பட்டதும் ஒரு காரணமாகும் . இவ்வாறு 
பல காரணங்களினாலே அக் காலத்தில் பஞ்சம் உண்டா 
யிருக்கக் கூடும் . 


கள் 


னும் சில 

சா . கோயில்கள் 
மாமல்லனான நரசிம்மவர்மன் காலத்துக்கட்டிடக் கலை 
யைப்பற்றி ஆராய்வோம் . கட்டிடக்கலை என்று கூறுவது 
கோயில் கட்டிடக்கலையையே. கி பி . 600 - க்கு முன்னே , 
கோயில் கட்டிடங்கள் மரத்தினாலும் , செங்கல் சுண்ணாம்பு 
முதலியவற்றினாலும் அமைக்கப்பட்டன . கி.பி. 700 - க்குப் 
பிறகு , கோயில் கட்டிடங்கள் கருங்கற்களினால் கற்றளிக் 
ளாகக் கட்டப்பட்டன . அஃதாவது , கருங்கற்களை ஒன்றின் 
மேல் ஒன்றாக அடுக்கிக் கட்டிடங்கள் கட்டப்பட்டன . 
கி . பி . 600 - க்கும் 700 - க்கும் இடைப்பட்ட காலத்திலே , 
இந்த இரண்டு வகையிலும் சேராத புதியமாதிரிக் கோயில் 

அமைக்கப்பட்டன . அவை குகைக்கோயில்களும் 
பாறைக்கோயில்களும் ஆகும் . குகைக்கோயில் என்பது , 
பாறையைக் குடைந்து முன்மண்டபத்தையும் கருவறை 
யையும் அமைப்பது . குகைக்கோயில்களை முதன் முதலாக 
அமைத்தவன் , மாமல்லனுடைய தந்தையான முதலாம் 
மகேந்திரவர்மன் . 

மகேந்திரவர் மனைப் பின்பற்றி அவன் மகனான மாமல்ல 
கோயில் , இப்போது நாம் அறிந்த வரையில் , திருச்சிராப் 
பள்ளி மலையில் ஒன்றும் , மாமல்லபுரத்தில் உள்ள மும் 
மூர்த்தி குகைக்கோயில் , மகிஷாசுரமர்த்தினி குகைக் 
கோயில் , வராகப்பெருமாள் மண்டபம் , வராகப்பெருமாள் 
குகைக்கோயில் , இராமா நுசர் மண்டபம் எனப்படும் 
குகைக்கோயில்களும் ஆகும் . 

இந்தக் குகைக்கோயில்கள் அல்லாமல் , நரசிம்மவர்மன் 
இரதங்கள் 

தவறாகப் பெயர் கூறப்படுகிற 
பாறைக் கோயில்களையும் புத்தம் புதிதாக அமைத்தான் . 

நரசிம்மவர்மன் அமைத்த குகைக்கோயில்களையும் 
பாறைக்கோயில்களையும் இங்கு ஆராய்வோம் . முதலில் 
குகைக்கோயில்களைப் பார்ப்போம் . 


என்று 


60 


நரசிம்மவர்மன் 


குகைக்கோயில்கள் 
திரி மூர்த்தி குகைக்கோயில் : மகாபலிபுரத்தில் உள்ள 
இது , ஒரே கற்பாறையில் மேற்குப்பார்த்தபடி அமைக்கப் 
பட்டிருக்கிறது . பிரமன் , சிவன் , திருமால் ஆகிய மூவருக் 
கும் இக் குகைக்கோயில் அமைக்கப்பட்டது . ஆகவே , 
மும்மூர்த்தி கோயில் என்றும் திரிமூர்த்தி கோயில் என் 
றும் கூறப்படுகிறது . வடக்குப்புறத்தில் பிரமனுக்கும் 
தெற்குப்புறத்தில் திருமாலுக்கும் நடுவில் சிவபெருமானுக் 
கும் இதில் கருவறைகள் அமைக்கப்பட்டுள்ளன . 

இக் குகைக் கோயிலின் கருவறைகள் , தரைமட்டத் 
திற்குமேலே மூன்றடி உயரத்தில் அமைக்கப்பட்டிருப்பத 
னால் , உள்ளே செல்ல படிகள் அமைந்துள்ளன . 

பிரமா 
வின் கருவறை வாயிற்படியின்மேலே , பல்லவக்கிரந்த எழுத் 
தினாலே மல்ல என்னும் சொற்கள் எழுதப்பட்டிருக்கிறபடி 
யினால் இக்குகைக்கோயிலை அமைத்தவன் மாமல்லனான 
நரசிம்மவர்மன் என்பது தெரிகிறது . 


1 


- 


திரிமூர்த்தி குகைக்கோயில் : தரையமைப்புப் படம் 


ஏனைய குகைக்கோயில்களுக்கு உள்ளது போல இதற்கு 
முகமண்டபம் இல்லை . கோயிலின் மேற்புறத்தின் முகப் 
பில் , பல்லவர் கால முறைப்படி , கர்ணகூடு பஞ்சரம் சாலை 
முதலியவை அழகாக அமைக்கப்பட்டுள்ளன. இங்குள்ள 
சிற்ப உருவங்களைப்பற்றிப் பின்னர்க் கூறுவோம் . இக் 
குகைக்கோயிலைச் சேர்ந்தாற்போல , இதன் தெற்குப்புறத் 

1. இந்த எழுத்தைக் கண்டுபிடித்தவர் , பிரெஞ்சுக்காரரான 
மூவோதுப்ராய் அவர்கள் . 


கோயில்கள் 


61 


தில் , கற்பாறையிலே கொற்றவையின் உருவம் புடைப்புச் 
சிற்பமாக அமைக்கப்பட்டுள்ளது . இதைப்பற்றியும் பின் 
னர்க் கூறுவோம் . 

வராகமண்டபம் : இந்த மண்டபமும் ஒரே பாறையைக் 
குடைந்து அமைக்கப்பட்டிருக்கிறது . மேற்குப்பார்த்த 
இந்த மண்டபத்தைச் சிங்கத்தூண்கள் தாங்குகின்றன . 
ந்த மண்டபம் 201 அடி நீளமும் 81 அடி அகலமும் 101 
அடி உயரமும் உடையது . மண்டபத்தின் பின்புறத்தில் , 
திருவுண்ணாழிகை அமைந்திருக்கிறது . திருவுண்ணாழிகை 
யிற்புறத்தில் துவார பாலகர் உருவங்கள் அமைத்திருக் 
பாறைச் 

சுவர்களில் , வராகப்பெருமாள் , 
கஜலக்ஷ்மி , கொற்றவை , திரிவிக்ரமமூர்த்தி இவர்களின் 
உருவங்கள் அழகாக அமைக்கப்பட்டுள்ளன . 

மண்டபத் 
தின்மேல் விதானத்தில் தாமரைப் பூக்களின் சிற்பங்கள் 
பொறிக்கப்பட்டுள்ளன. இந்தச் சிற்பங்களைப்பற்றி இந் 
நூலின் மற்றோர் இடத்தில் காண்க . 


கின் றன . 


" வராக மண்டபம் என்னும் குகைக்கோயிலின் 

தரையமைப்புப் படம் 


கருவறையில் இப்போது மூர்த்தி இல்லை . ஆகையால் , 
இந்தக்கோயில் எந்தக் கடவுளுக்கு அமைக்கப்பட்டது 
என்பது தெரியவில்லை . ஆனால் , வைணவ சம்பந்தமான 
சிற்பங்கள் இங்குக் காணப்படுவதனாலே , இக் கோயில் 
திருமாலுக்கு அமைக்கப்பட்டதென்று கருதலாம் . 


62 


நரசிம்மவர்மன் 


ரான் 


இராமாநுச மண்டபம் : 

இராமாநுச 

மண்டபம் " 
என்று இப்போது பெயர் கூறப்படுகிற இக் குகைக்கோயில் , 
மாமல்லபுரத்துக் கலங்கரை விளக்கு உத்தியோகஸ்தரின் 
விடுதிக்குப் பின்புறத்தில் இருக்கிறது . வைணவ ஆசாரியா 

இராமா நுசர் பிறப்பதற்கு 500 ஆண்டுகளுக்கு 
முன்னே , கி . பி . 7 - ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியிலே, 
மாமல்லன் நரசிம்மவர் மனால் அமைக்கப்பட்ட இக் குகைக் 
கோயிலுக்கு , இராமா நுச மண்டபம் என்று பிற்காலத்து 
வைணவர்கள் பெயர் சூட்டியிருப்பது வியப்பாக இருக்கிறது . 

கிழக்குப்பார்த்தபடி ஒரே பெரும் பாறையைக் 
குடைந்து அமைக்கப்பட்ட இக் குகைக்கோயில் 

ஒரு 
பெரிய முகமண்டபத்தையும் அதற்குப்பின்னால் மூன்று 
கருவறைகளையும் உடையது . முகமண்டபத்தின் தூண் 
களை நிமிர்ந்து உட்கார்ந்துள்ள சிங்கங்கள் தாங்கிக்கொண் 
டிருக்கின்றன . இந்தச் சிங்கங்களின் கம்பீரமும் அழகும் 
இறுமாந்து உட்கார்ந்துள்ள நிலையும் இந்த மண்டபத்திற்கு 
அழகைத் தருகின்றன . இக்கோயிலின் முகமண்டபத்தின் 
இரண்டு கோடியிலும் இளங்கோயில் என்னும் கோயிலின் 
சிற்ப அமைப்புக்கள் பாறையில் செதுக்கப்பட்டுள்ளன . 
இதுபோன்ற இளங்கோயில் உருவம் , மாமல்லபுரத்திலேயே 
அர்ச்சுனன் தபசு என்று தவறாகப் பெயர் கூறப்படுகிற 
சகாசாகரர் சிற்ப உருவத்திலும் காணப்படுகிறது . 

இக் குகைக்கோயில் தனித்தனியாக இருந்த மூன்று 
கருவறைகளும் பிற்காலத்தில் 

வெறியர்களினால் 
சிதைக்கப்பட்டுள்ளன . அன்றியும் இங்கிருந்த சிற்ப உரு 
வங்களை உளிகொண்டு செதுக்கி அழித்துவிட்டனர் . கரு 
வறைகளில் இருந்த சிவலிங்கங்களைப் பெயர்த்தெடுத்துப் 
போட்டுவிட்டனர் . இங்கிருந்து அழிக்கப்பட்ட சிற்பங் 
களைப்பற்றி இந் நூலில் வேறு இடத்தில் காண்க . 

இங்குள்ள முகமண்டபத்தின் தரைப்பாறையில் , 
அழகு வாய்ந்த பல்லவக்கிரந்த எழுத்தினால் எழுதப்பட்ட 

1. Light house . 


சமய 


கோயில்கள் 


63 


வடமொழிச் சுலோகம் ஒன்று காணப்படுகிறது . இது 
தருமராஜமண்டபத்திலும் , கணேச இரதத்திலும் எழுதப் 
பட்டுள்ள வடமொழிச் சுலோகங்களின் கடைசி சுலோக 
மாகக் காணப்படுகிறது . இந்தச் சுலோகத்தின் கருத்து 


தீயவழியில் செல்லாமல் தடுத்தருளுகிற உருத்திரன் 
எழுந்தருளப் பெறாத மனத்தையுடையவர்கள் ஆறுமடங்கு 
சபிக்கத்தக்கவர் ஆவர் . ” 
இந்தச் சுலோகம் , இங்கிருந்த சிற்பங்களை அழித்து , 

, 
சிவலிங்கங்களைப் பெயர்த்தெறிந்து , 

கருவறைகளைச் 
சிதைத்து அழிவு செய்தவர்களைச் சபித்துக்கொண் 
டிருப்பது போலத் தோன்றுகிறதல்லவா ? 


அழகாகக் 


மகிஷாசுரமண்டபம் 

மகிஷாசுரமண்டபம் என்று பெயர் கூறப்படுகிற இக் 
கோயிலை மாமல்லபுரத்துக் கிராமத்தார் கயிலாசநாதர் . 
கோயில் என்று கூறுகிறார்கள் . மாமல்லபுரத்துக் கலங்கரை 
விளக்குக்கு அருகில் இருக்கிற இக் குகைக்கோயில் வெகு 
அழகாகவும் கம்பீரமாகவும் காட்சியளிக்கிறது . இதன் சில 
பகுதிகள் முற்றுப்பெற அமைக்கப்படாமல் அறைகுறை 
யாக விடப்பட்டுள்ளன . முற்றுப்பெற்ற பகுதிகள் வெகு 
கண்ணுக்கினிய காட்சியாக இருக்கின் 

. 
தரைமட்டத்துக்கு 

நான்கு அடி 

22 யரத்துக்குமேலே 
அமைக்கப்பட்டுள்ள இக்குகைக்கோயில் , முகமண்டபத்தை 
யும் அதற்குப்பின்னால் மூன்று கருவறைகளையும் கொண் 
டிருக்கிறது . முகமண்டபம் 32 அடி நீளமும் 15 அடி 
அகலமும் 12 ) அடி உயரமும் உள்ளது . மண்டபத்தைத் 
தாங்கும் தூண்கள் உருண்டு திரண்டு பதினாறு பட்டை 
யுடையனவாக உள்ளன . இத் தூண்களில் ஒன்றை எடுத் 
துக்கொண்டுபோய் , இதற்குப் பின்புறத்தில் இருக்கிற 
வராகப்பெருமாள் குகைக்கோயிலில் பிற்காலத்தவர் யாரோ 

1. Epi . Indi. Vol . X. P.II. 


64 


நரசிம்மவர்மன் 


வைத்திருக்கிறார்கள் . மற்றொரு தூணையும் பெயர்த்துக் 
கொண்டுபோக முயற்சி செய்ததை அத்தூணின் உச்சியில் 
உளியினால் செதுக்கியிருப்பதுகொண்டு அறியலாம் . ஆனால் 
நற்காலமாக அத்தூணை எடுக்கமுடியவில்லை . பெயர்த்துக் 
கொண்டுபோகப்பட்ட தூண் இருந்த இடத்தில் இப்போது ,, 
ஆர்க்கியாலஜி இலாகாவால் விகாரமான ஒரு நீண்ட கல் 
தூண் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது . 


. 


மகிஷாசுர மண்டபம் " என்னும் கயிலாசநாதர் 

குகைக்கோயிலின் தரையமைப்புப் படம் 
இந்த மண்டபத்தின் பின்புறத்தில் மூன்று கருவறை 
கள் உள்ளன. நடுவில் உள்ள கருவறை நன்கு அமைந்து முன் 
பக்கத்தில் சிறு மண்டபத்தைக் கொண்டிருக்கிறது . இந்த 
மண்டபத்தை இரண்டு அழகிய சிங்கத் தூண்கள் தாங்கி 
நிற்கின்றன . இந்தச் சிங்கத் தூண்கள் பார்வைக்கு இனிய 
காட்சியாக இருக்கின்றன . 

கருவறையின் தரையில் சிவ 
லிங்கம் இருந்த துளையொன்று காணப்படுகிறது . இந்தக் 
கருவறைக்கு இருபுறத்திலும் இரண்டு கருவறைகள் சற்று 
உள்ளடங்கியுள்ளன . இவை முற்றுப்பெறாமல் அறைகுறை 
யாக உள்ளன. நடுகருவறையின் பின்புறச்சுவரில் சோமஸ் 
கந்தர் உருவம் புடைப்புச் சிற்பமாக அமைக்கப்பட்டிருக் 
கிறது . 


கோயில்கள் 


65 


முகமண்டபத்தின் தென்புற வடபுறச் சுவர்களில் 
பாறையைச் செதுக்கியமைக்கப்பட்ட இரண்டு சிற்ப உரு 
வக்காட்சிகள் , காண்பவரின் கண்ணையும் மனத்தையும் 
கவர்ந்து அழகிய இனிய காட்சியாக விளங்குகின்றன . 
இவற்றில் தெற்கிலிருப்பது அநந்தசயனமூர்த்தி ; வடக்கி 
லிருப்பது கொற்றவையின் மகிஷாசுரப்போர் . இச் சிற்பக் 
கலைகளைப்பற்றி இந் நூலில் வேறு இடத்தில் காண்க . 


. 


66 


வராகப்பெருமாள் குகைக்கோயில் 

மகாபலிபுரத்தில் உள்ள பல்லவர் காலத்துக் கோயில் 
களில் இப்போதும் வழிபாட்டில் உள்ள கோயில் இவ் வரா 
கப்பெருமாள் குகைக்கோயில் ஒன்றே . இக் குகைக் 
கோயிலை இடைக்காலத்தில் வைணவர்கள் கைப்பற்றிக் 
கொண்டு இன்றும் வழிபாடுசெய்து வருகிறார்கள் . இக் 
குகைக்கோயில் இருப்பது பலருக்குத் தெரியாது . வழி 
பாட்டில் உள்ளபடியினால் , இந்துக்களை த் தவிர மற்ற 
வர்கள் இதனுள் செல்வதில்லை. 

இக் குகைக்கோயிலில் , முதலாம் மகேந்திரவர்மன் 
உருவமும் அவன் தந்தையான சிம்மவிஷ்ணுவின் உருவ 
மும் பாறைக்கல்லில் புடைப்புச்சிற்பமாக அமைக்கப்பட் 
டிருப்பதனாலே , இக் குகைக்கோயில் சிறப்புடையது . 

இது வராகமண்டபத்தைப் போன்ற அமைப்புடை 
யது . பெரிய மண்டபமும் , மண்டபத்தின் பின்புறச் சுவரின் 
மத்தியில் சிறிய மாடம் போன்ற கருவறையும் உடையது . 
மண்டபத்தை இரண்டு வரிசைத்தூண்கள் தாங்குகின்றன . 
முன் வரிசையில் உள்ளவை சிங்கத் தூண்கள் . பின் 
வரிசையில் உள்ளவை சாதாரணத் தூண்கள் . இக் குகைக் 
கோயில் மண்டபம் 33 

매우 

நீளமும் 14 அடி அகலமும் 
111 அடி உயரமும் உள்ளது . ஒரே பாறைக்கல்லைக் 
குடைந்து அமைக்கப்பட்ட இக் குகைக்கோயில் மேற்குப் 
புறம் பார்த்திருக்கிறது . 


66 


நரசிம்மவர்மன் 


. 


மண்டபம் போன்றே இக் . குகைக்கோயிலும் 
முன்புறம் அடைபடாமல் திறந்த வெளியாக இருந்தது . 
ஆனால் , வைணவர்கள் கைப்பற்றிக்கொண்ட பிற்காலத்தில் 
( விஜயநகர அரசர் காலத்தில் ) இக் கோயிலின் முன்புறத் 
தைக் கற்களினால் அடைத்து மூடி உள்ளே செல்ல சிறு 
கதவு ஒன்றை வைத்திருக்கிறார்கள் . ஆகையினாலே 
இப்போது இக் குகைக்கோயிலில் இருள் சூழ்ந்திருக்கிறது . 

மண்டபத்தின் பின்புறச்சுவரின் மத்தியில் உள்ள 
சிறிய கருவறையில் வராகப்பெருமாள் திருவுருவம் சுதை 
மூர்த்தியாக அமைக்கப்பட்டிருக்கிறது . இக் கருவறை , 
வராக மண்டபத்தின் கருவறையைப் போன்று சற்று முன் 
வளர்ந்திருக்கிறது . கருவறை தரைமட்டத்திற்கு மேல் 
இரண்டடி உயரத்தில் இருக்கிறது . 

வராகப்பெருமாள் கருவறைக்கு இடது புறத்திலும் 
வலது புறத்திலும் சுவரில் பெரிய உருவங்களாக கஜலக்குமி , 
கொற்றவை முதலிய உருவங்கள் சிற்பவுருவமாகச் செய்யப் 
பட்டுள்ளன . 

மண்டபத்தின் வடபுறச் சுவரில் , மாமல்லனுடைய 
பாட்டனான சிம்மவிஷ்ணுவின் உருவமும் தென்புறச் 
சுவரில் , மாமல்லனுடைய தந்தையான மகேந்திரவர்மன் 
உருவமும் புடைப்புச் சிற்பங்களாக அமைக்கப்பட் 
டுள்ளன . 

இச் சிற்பங்களைப்பற்றி இந்நூலில் சிற்பக்கலை என்னும் 
பகுதியில் காண்க . 
திருச்சிராப்பள்ளி குகைக் கோயில் 
திருச்சிராப்பள்ளி மலையிலே 

இரண்டு குகைக் 
கோயில்கள் இருக்கின்றன . அவை மேல் குகைக்கோயில் 
கீழ்க் குகைக்கோயில் , என்பன . மேல் குகைக்கோயில் , 
மாமல்லன் நரசிம்மவர்மனுடைய தகப்பனான மகேந்திர 
வர்மன் காலத்தில் அமைக்கப்பட்டது. கீழ்க் குகைக் 
கோயில் , மாமல்லன் நரசிம்மவர்மன் காலத்தில் அமைக்கப் 


கோயில்கள் 


67 . 


பட்டது . ஆனால் , இக் குகைக்கோயில் முழுவதும் சரிவர 
அமைக்கப்படாமல் அறைகுறையாக விடப்பட்டிருக்கிறது . 


2. பாறைக் கோயில்கள் 
மாமல்லன் நரசிம்மவர்மனுடைய 

குகைக்கோயில் 
களைப்பற்றி இதுகாறும் கூறினோம் . இனி , அவன் அமைத்த 
இரதங்கள் என்று தவறாகப் பெயர் கூறப்படுகிற பாறைக் 
கோயில்களைப்பற்றி ஆராய்வோம் . மாமல்ல புரத்தில் ஒன்பது 
பாறைக் கோயில்கள் உள்ளன . அவையாவன : --பஞ்ச 
பாண்டவர் இரதம் என்று தவறாகக் கூறப்படுகிற ஐந்து 
பாறைக் கோயில்களும் , கணேச இரதம் என்று கூறப்படுகிறெ 
அத்தியந்தகாம பல்லவேசுரக்கோயிலும் , ஊருக்கு அருகில் 
பக்கிங்காம் கால்வாய்ப் பக்கத்தில் வலயங்குட்டைக்கு 
அருகில் இருக்கிற மூன்று பாறைக் கோயில்களும் ஆகும் . 
இந்தப் பாறைக் கோயில்கள் எல்லாம் மாமல்லன் காலத 
திலே அமைக்கப்பட்டவை . இவைகளில் திரௌபதை 
இரதம் என்னும் கொற்றவைக் கோயிலும் கணேசர் இரதம் , 
என்னும் அத்யந்தகாம ஈசுவரக் கோயிலும் முழுக் 
கோயில்கள் ஆகும் . அஃதாவது , கருவறையும் கூட கோஷ்ட 
பஞ்சரங்களும் விமானமும் ஆகிய கோயிலின் 

கோயிலின் எல்லா 
உறுப்புகளும் முறைப்படி அமைந்த கோயில்களாகும் . 
மற்றப் பாறைக்கோயில்கள் எல்லாம் , கருவறைகள் அமைக் 
கப்பெறாத வெளிப்புறத்தோற்றம் மட்டும் நன்கு அமைந்த 
கோயில்கள் ஆகும் . 

இந்தப் பாறைக்கோயில்களை அமைத்த நோக்கம் 
என்ன ? இதுபற்றி இதுவரையில் ஒருவரும் ஆராயவில்லை. 
முதன்முதலாக இக் கேள்விக்கு விடையை ஆராய்வோம் . 

மாமல்லனுடைய தந்தையாகிய மகேந்திரவர்மன் 
முதன்முதலாகப் பாறைகளைக் குடைந்து முகமண்டபத்தை 
யும் கருவறையையும் மட்டும் உடைய குகைக்கோயில்களை 
அமைத்தான் . ஆனால் , அக் குகைக்கோயில்களுக்குமேலே 
விமானங்களை .. - அவன் அமைக்கவில்லை . விமானங்கள் 


. 


68 . 

நரசிம்மவர்மன் 
இல்லாத , கருவறையை மட்டும் உடைய குகைக்கோயில் 
களாக அவை அமைக்கப்பட்டன : 
அவன் மகனான நரசிம்மவர்மன் , 

பாறைகளைக் 
குடைந்து மண்டபத்தையும் கருவறையையும் உண்டாக்கி , 
அதனுடன் அவற்றின் மேல்புறத்தில் விமானங்களையும் 
அமைத்து வைத்தான் . அஃதாவது , தொன்றுதொட்டு 
செங்கல் மரம் சுண்ணம் முதலியவைகளினாலே அமைக்கப் 
பட்ட கோயில்களின் முழு உருவத்தையும் - விமானம் , 
கருவறை ஆகிய உட்புற அமைப்பு வெளிப்புற அமைப்பு 
இரண்டையும் , பாறைக்கல்லிலே அமைத்து வைத்தான் .. 

தமிழ்நாட்டிலே நெடுங்காலமாகச் செங்கல்லினால் 
கோயில் கட்டிடங்கள் அமைக்கப்பட்டுவந்தன . அக் கட்டி 
டங்களின் விமானங்கள் வெவ்வேறு தோற்றத்துடன் 
அமைக்கப்பட்டன . அந்த விமான அமைப்புகளை யெல்லாம் 
பாறைகளிலே அமைத்துக்காட்ட நரசிம்மவர் மன் எண்ணி 
னான் . எண்ணியபடியே முயன்றான் . அந்த முயற்சியில் ஒரு 
பகுதி வெற்றியையும் ஒருபகுதி தோல்வியையும் கண்டான் . 
அஃதாவது , பழைய செங்கற் கோயில்களின் விதவிதமான 
விமான அமைப்பின் வெளிப்புறத் தோற்றத்தைப் பாறைக் 
கல்லில் அமைத்துக் காட்டியதில் வெற்றி கண்டான் . 
ஆனால் , உள்புறத்தில் கருவறைகளை அமைப்பதில் முழு 
வெற்றி காணவில்லை. ஏனென்றால் , பாறையைக் குடைந்து 
கருவறையை அமைத்தால் , மேலேயுள்ள கல் விமானத்தின் 
பாரம் தாங்க முடியாமல் , பாறைக்கோயில் சிதைந்து 
போகும் . ஆகவே , " திரௌபதை இரதம் கணேசர் 
இரதம் " என்னும் பாறைக்கோயில்களில் கருவறைகளையும் 
அமைத்ததுபோல மற்ற பாறைக் கோயில்களில் கருவறை 
களை அமைக்காமல் , விமானங்களின் வெளிப்புறத் தோற் 
றத்தை மட்டும் அமைத்து வைத்தான் . 

பாறைக் கோயில்களை அமைத்த நோக்கம் இதுவாகத் 
தான் இருக்கவேண்டும் என்று தோன்றுகிறது . பண்டைக் 
காலத்தில் தமிழ்நாட்டிலே செங்கற் கட்டிடங்களாசு 


21 


கோயில்கள் 


69 


பல. 


இருந்த கோயில்களின் உருவ அமைப்புகளின் மாதிரிகளை , 
நரசிம்மவர்மன் கருங்கற்பாறைகளில் அமைத்து வைத்ததை 
நாம் பெரிதும் பாராட்ட வேண்டும் . அக் காலத்துச் 
செங்கல் கட்டிடக் கோயில்கள் நெடுங்காலம் நிலைபெறாமல் 

நூற்றாண்டுகளுக்கு முன்னரே அழிந்துவிட்டன . 
ஆனால் , அவற்றின் மாதிரிகளாக அமைந்த இந்தக் கற் 
பாறைக் கோயில்கள் அழியாமல் அவற்றின் பழைய உருவ 
அமைப்புகளை இன்றும் காட்டிக்கொண்டிருக்கின்றன . 

மற்றொரு சிறப்பு என்னவென்றால் , இப் பாறைக் 
கோயில்கள் எல்லாம் ஓர் இடத்திலேயே- மகாபலிபுரத்தி 
லேயே அமைந்திருப்பது தான் . ஒரே இடத்திலே அமைந் 
திருப்பதனாலே , இந்த விமானங்களின் வெவ்வேறுவிதமான 
அமைப்பை , ஒருமிக்க ஒரே இடத்தில் காணக்கூடியதாக 
இருக்கிறது . 

பழைய செங்கற் கட்டிடங்களின் மாதிரி அமைப் 
பான இந்தப் பாறைக் கோயில்களை நம்மால் இயன்றவரை 
யில் ஆராய்வோம் . 

இப் பாறைக் கோயில்களை , மாடக்கோயில்கள் என்றும் 
சாதாரணக் கோயில்கள் என்றும் இரண்டு பிரிவாகப் பிரிக் 
கலாம் . மீண்டும் இவற்றைத் திராவிடக் கோயில்கள் என் 
றும் வேசாக் கோயில்கள் என்றும் இரண்டு வகையாகப் 
பிரிக்கலாம் . இவற்றை விளக்குவோம் . 
“ அர்ச்சுனன் இரதம் , "" " தர்மராச இரதம் , 

, " 
தேவ இரதம் " என்னும் பாறைக் கோயில்கள் மாடக் 
கோயில்களின் அமைப்பாகும் . மற்றவை எல்லாம் சாதார 
ணக் கோயில்களின் அமைப்பாகும் . 

அர்ச்சுனன் இரதம் " என்னும் பாறைக் கோயில் , 
ரண்டு நிலை உடைய மாடக்கோயில் . " தர்மராச இரதம் 
என்னும் பாறைக்கோயில் மூன்று நிலைகளையுடைய மாடக் 
கோயில் . சகாதேவ இரதம் என்பதும் மூன்று நிலை 
புடைய மாடக் கோயிலாகும் . அர்ச்சுனன் இரதம் , 


சகா 


அம் மாடக் கோயில்கள் ஏனைய சாதாரணக் கோயில்களைப் 

பெயர் 
70 

நரசிம்மவர்மன் 
“ தர்மராச இரதம் ” என்னும் கோயில்கள் திராவிட வகை 
யைச் சேர்ந்த மாடக் கோயில்கள் . சகாதேவ இரதம் 
என்பது வேசர வகையைச் சேர்ந்த மாடக் கோயில் . 

நரசிம்மவர்மன் மாடக் கோயில்களைக் கற்பாறைகளில் 
அமைப்பதற்குப் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே , பல 
மாடக் கோயில்கள் நமது நாட்டில் இருந்தன . ஆனால் , 
போலவே , செங்கல் மரம் சுண்ணம் முதலிய பொருள்களி 
னால் கட்டப்பட்டவை . நரசிம்மவர்மன் காலத்தில் இருந்த 
திருநாவுக்கரசு சுவாமிகளும் , திருஞான சம்பந்தரும் , இவர் 
களுக்குப் பின்னர் . இருந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் 
திருமங்கை ஆழ்வாரும் , தமது பாசுரங்களிலே சில மாடக் 
கோயில்களைக் கூறுகிறார்கள் . 

திருவைகல் மாடக் கோயிலைச் சைவ நாயன்மார்களும் , 
திருமணி மாடக் கோயிலைத் திருமங்கை யாழ்வாரும் தமது 
பாசுரங்களில் கூறுகிறார்கள் . இந்த மாடக் கோயில்கள் 
பல்லவர் காலத்துக்கு முன்னரே , சோழன் செங்கணான் 
என்னும் அரசனால் கட்டப்பட்ட செங்கற் கட்டிடங்கள் . 

செங்கற் கட்டிடங்களாக இருந்த மாடக்கோயில் 
அமைப்புகளைப் பின்பற்றி , நரசிம்மவர்மன் மாமல்லபுரத் 
திலே பாறைகளிலே இம் மாடக்கோயில்களை அமைத்தான் 
என்பதில் சற்றும் ஐயமில்லை. 

பீம ரதம் , " " சகாதேவ ரதம் . கணேச ரதம் " 
என்னும் மூன்று பாறைக் கோயில்களும் வேசரம் என்னும் 
பிரிவைச் சேர்ந்த கோயில்கள் . மற்றப் பாறைக்கோயில்கள் 
எல்லாம் திராவிடம் என்னும் பிரிவைச் சேர்ந்தவை . 

கோயில் கட்டிடங்களின் மேலேயுள்ள விமான . 
கள் உண்டு. தமிழிலே வழங்கிவந்த சில பெயர்களைத் 
திருநாவுக்கரசு சுவாமிகள் தமது தேவாரத்தில் கூறுகிறார் . 
அப் பெயர்களாவன : கரக்கோயில் , ஞாழற்கோயில் , 


கோயில்கள் 


71 


கொகுடிக்கோயில் , இளங்கோயில் , மணிக்கோயில் , ஆலக் 
கோயில் என்பன.1 இவற்றின் விளக்கத்தை இந் நூலாசிரி 
யர் எழுதிய " தமிழர் வளர்த்த அழகுக் கலைகள் என்னும் 
நூலில் கண்டுகொள்க . 

வடமொழி சிற்ப நூல்களும் திராவிட விமானக் 
கோயில்களுக்குச் சில பெயர்களை வடமொழியில் கூறு 

அவை : விஜயம் , ஸ்ரீபோகம் , ஸ்ரீவிசாலம் , 
ஸ்கந்தகாந்தம் , ஸ்ரீகரம் , ஹஸ்திபிருஷ்டம் , கேசரம் 
என்பன . 


கின்றன . 


" திரௌபதை . இரதம் ” 

இனி, மாமல்லனால் மாமல்லபுரத்திலே அமைக்கப் 
பட்ட இந்தப் பாறைக் கோயில்களின் அமைப்பை விளக் 
குவோம் . முதலில் திரௌபதை இரதம் ” என்னும் 
கோயிலை எடுத்துக் கொள்வோம் . திரௌபதை இரதம் 
என்று இப்போது பெயர் வழங்கப்படுகிற இக் கோயில் 
உண்மையில் திரௌபதிக்காக ஏற்பட்ட கோயில் அல்ல . 
துர்க்கை என்னும் கொற்றவைக்காக ஏற்பட்ட கோயில் 
இது . 

ஒரே பாறைக்கல்லைச் செதுக்கி யமைக்கப்பட்ட 
அழகிய , சிறிய , கச்சிதமான , காட்சிக்கினியது இக் கோயில் 
அமைப்பு. 1300 ஆண்டு ஆகியும் இன்னும் புத்தம் புதி 
தாகக் காணப்படுகிறது . ஒன்றின் மேல் ஒன்றாக அமைந்த 
இரண்டு மேடைகளின் மேலே இந்தக் கோயில் எழில்பெற 
விளங்குகிறது . அடிப்புறத்து மேடையைச் சிங்கங்களும் 
யானைகளும் தாங்குவது போலச் சிற்பங்கள் அமைக்கப் 
பட்டுள்ளன . இந்த மேடையிலிருந்து மேல் மேடைக்குப் 
போக மூன்று படிகள் அமைத்துள்ளன . விசாலமான 
இரண்டாவது மேடையின் மேல் இக் கோயில் அமைத்திருக் 
கிறது . இது மேற்குப் பார்த்த கோயில் . கோயிலுக்குள் 
போக மூன்று படிகள் கச்சிதமாக அமைந்திருக்கின்றன . 

1. திரு அடைவு திருத்தாண்டகம் கு . 
2. காமிகாகமம் சு 0 - ஆவது , ஏக பூமியாதி விதிப்படலம் . 


72 


நரசிம்மவர்மன் 


இக் கோயிலுக்கு அர்த்த மண்டபமும் முகமண்டப் 
மும் இல்லை ; கருவறை மட்டும் அமைந்துள்ளன . கருவறை 
சதுர அமைப்புள்ளது . கோயிலின் . வாயில் 6 அடி 7 அங் 
குலம் உயரமும் 2 அடி 10 அங்குலம் அகலமும் உள்ளது . 
வாயிலுக்கு மேலே இரண்டு வளைவுள்ள மகரதோரணம் 
இருக்கிறது . வாயிலின் இரண்டு பக்கங்களிலும் துவார 
பாலிகையர் உருவங்கள் உள்ளன . கோயிலுக்குள் இப் 





திரௌபதை இரதம் ” என்னும் இளங்கோயில் 

தரையமைப்புப் படம் 


போது கொற்றவையின் உருவம் இல்லை . கருவறைச் 
சுவரில் கொற்றவையின் உருவம் புடைப்புச் சிற்பமாகப் 
பாறையில் செதுக்கப்பட்டிருக்கிறது . சுவரின் 

வெளிப் 
புறத்தில் மூன்று பக்கங்களிலும் கொற்றவையின் உருவங் 
கள் செதுக்கப்பட்டுள்ளன. இச் சிற்ப உருவங்களின் 
விளக்கத்தை இந் நூலின் மற்றோர் இடத்தில் காண்க . 

இந்தக் கோயிலின் விமானம் நான்கு பட்டையாக 
அமைந்திருக்கிறது . விமானத்தின் நான்கு மூலைகளிலும் 
சுருள் கொடி சித்தரிக்கப்பட்டிருக்கிறது . மற்றப்படி இவ் 
விமானத்தில் கர்ணகூடு , பஞ்சரம் , காலை முதலிய உறுப்பு 
கள் இல்லை. விமானத்தின் உச்சியில் இருக்க வேண்டிய 
கும்பகலசம் , இக் கோயிலுக்கு அருகாமையில் மேடையின் 
மேல் இருக்கிறது . இந்தக் கலசத்தை வேறு தனிக் 


கோயில்கள் 


73 


கல்லினால் செய்து இதன் உச்சியில் வைக்க எண்ணினார் 
போலும் இக் கோயிலை அமைத்த சிற்பாசாரி . 

இந்தக் கட்டிடத்திற்குத் தமிழில் இளங்கோயில் 
என்றும் வடமொழியில் ஸ்ரீகரக்கோயில் என்றும் பெயர் . ! 
து திராவிட கட்டிடப் பிரிவைச் சேர்ந்தது . 

சிலர் , இளங்கோயில் என்பதைப் பாலாலயம் என்று 
மொழிபெயர்த்துக் கொண்டு , பழைய கோயிலைப் புதுப்பிக் 
கும் போது , அந்த வேலை முடியும் வரையில் தற்காலிகமாகக் 
கோயில் மூர்த்தியை வைத்திருக்கும் இடத்திற்குப் பாலா 
லயம் என்பது பெயர் என்று கூறுகிறார்கள் . இவர்கள் 
கூற்று தவறானது . பாலாலயம் வேறு ; இளங்கோயில் வேறு . 
திருநாவுக்கரசர் தமது தேவாரத்தில் இளங்கோயிலைக் குறிக் 
கிறார் . மீயச்சூர் கோயிலை இளங்கோயில் என்று கூறுகிறார் . 
திருவேங்கடத்துக்கு அருகில் உள்ள திருச்சானூர் ( திருச் 
சோகினூர் ) பத்மாவதி அம்மனுக்கு முற்காலத்தில் 
இருந்த கோயில் இளங்கோயில் என்று ஒரு கல்வெட்டுச் 
சாசனம் கூறுகிறது. 

திராவிடக் கோயில் விமான வகையில் சேர்ந்தது இளங் 
கோயில் . இளங்கோயில் உருவங்கள் , மகாபலிபுரத்திலேயே 
வேறு இடங்களில் புடைப்புச் சிற்பமாக அமைக்கப்பட்டுள் 
ளன . அவை , அருச்சுனன் தபசு என்று இப்போது தவறாகப் 
பெயர் கூறப்படுகிற சகரசாகரர் கதைச் சிற்பத்திலும் , 
இராமாநுச மண்டபம் என்னும் குகைக் கோயிலின் முன் 
புறத்து இரு கோடியிலும் காணப்படுகின்றன . இளங் 
கோயில் அமைப்புள்ள வேறு கட்டிடங்கள் கொடும்பாளூர் 
முதலிய பல இடங்களிலும் உள்ளன . மகாபலிபுரத்தில் 
வலயங்குட்டைக்கருகில் உள்ள இரதம் " 

என்னும் 
கோயிலும் , பிடாரி கோயிலுக்கு அருகில் இருக்கிற இன் 
னொரு " இரதம் " என்னும் கோயிலும் இளங்கோயில் 
விமானங்களையுடையன . 

1. இந் நூலாசிரியர் எழுதிய தமிழர் வளர்த்த அழகுக் கலை 
கள் என்னும் நூலைக் காண்க . 


* 


74 


நரசிம்மவர்மன் 


i 


எனவே , " திரௌபதை இரதம் " என்று பெயர் 
கூறப்படுகிற கோயில் , திராவிடப் பிரிவைச் சேர்ந்த கோயில் 
வகைகளில் ஒன்று என்பதும் , தமிழ்நாட்டில் 
மிகப் பழையகாலந்தொட்டு இருந்து வருகிறதென்பதும் , 
பழைமையான இக்கோயில் அமைப்பை மாமல்லன் பாறைக் 
கல்லில் செதுக்கி வைத்தான் - என்பதும் அறியத்தக்கன . 
அர்ச்சுனன் இரதம் ” 

இது , “ திரௌபதி இரதம் ” எனப்படும் கொற்றவைக் 
கோயிலாகிய இளங்கோயிலுக்கு அருகில் தெற்குப் பக்கத் 
தில் இருக்கிறது . அர்ச்சுனன் இரதம் என்பது தவறான 
பெயர் . இதற்கும் அர்ச்சுனனுக்கும் யாதொரு தொடர்பும் 
இல்லை . உண்மையில் இது இரண்டு நிலைமாடக் கோயிலா 
கும் . இதற்குப் பக்கத்தில் இருக்கிற “ தர்மராஜ இரதம் 
எனப்படும் அத்தியந்தகாம பல்லவேச்சரம் மூன்று நிலை 
மாடக் கோயிலாகும் . 

பண்டைக்காலத்தில் , பல்லவர் 
காலத்துக்கு முன்னரே , இரண்டு நிலை , மூன்று நிலையுடைய 
மாடக்கோயில்கள் தமிழ்நாட்டில் இருந்தன . அவை மரத் 
தினாலும் செங்கல்லினாலும் அமைக்கப்பட்டிருந்தன . அந்த 
மாடக்கோயில்களின் உருவ அமைப்புதான் மாமல்லபுரத்து 
அர்ச்சுனன் இரதமும் " தர்மராஜ இரதமும் . " 

அர்ச்சுனன் இரதம் எனப்படும் இந்த இரண்டு நிலை 
மாடக் கோயில் , சதுரமான அமைப்புடையது . இந்தக் 
கோயிலைச் சிங்கங்களும் யானைகளும் சுமப்பதுபோல , சிங்க 
உருவங்களும் , யானை உருவங்களும் இதன் அடிப்புறத்தில் 
அமைக்கப்பட்டுள்ளன . 

இக் கோயிலின் முன்புறத்தில் சிறு அர்த்த மண்டபம் 
இரண்டு சிங்கத் தூண்களுடன் இருந்தது .. 

அந்தத் 
தூண்களைப் பிற்காலத்தில் நிகழ்ந்த சைவ வைணவ சமயச் 
சச்சரவு காலத்தில் , உடைத்து அழித்து விட்டார்கள் . 
ஆகவே இப்போது , ஆர்க்கியாலஜி இலாகா அந்தத் தூண் 
களுக்குப் பதிலாக இரண்டு கல்லை நாட்டி வைத்திருக்கிறார் 
கள் . கருவறையில் இப்போது மூர்த்தி இல்லை. முற்காலத்தில் 


கோயில்கள் 


75 


தூண்கள் 


தூண்கள் 


இருந்ததைப் பிற்காலத்தவர் எடுத்தெறிந்து விட்டார்கள் . 
இக் கோயிலின் வெளிப்புறச் சுவர்களில் , வடக்கு 
கிழக்கு தெற்குப் புறங்களில் , அழகான 
அமைந்துள்ளன . 

மரத்தூண்களின் 
அமைப்பை ஒத்திருக்கின்றன . தூண்களுக்கு இடையே 
யுள்ள கோஷ்ட பஞ்சரங்களில் வெகு அழகான சிற்ப 
உருவங்கள் புடைப்புச் சிற்பங்களாக அமைந்திருக்கின்றன . 
இச் சிற்பங்களைப்பற்றி வேறு டத்தில் விளக்கமாகக் 
கூறியுள்ளேன் . 


அர்ச்சுனன் இரதம் ” என்னும் கோயிலில் தரையமைப்புப் படம் 

இந்த நிலைக்கு மேலே , கர்ண கூடுகளும் சாலைகளும் 
பஞ்சரங்களும் பல்லவர் காலச் சிற்ப முறைப்படி அமைந் 
துள்ளது . அதற்கு மேலே , சற்று உள்ளடங்கி இரண்டா 
வது நிலை இருக்கிறது . இந்த நிலைக்குச் செல்ல படிகள் 
இல்லை . இரண்டாவது 

நிலையில் கருவரையும் இல்லை . 
ஆயினும் கருவறை வாயில் போல நாற்புறத்திலும் வாயில் 
கள் சிற்ப உருவமாகக் காட்டப்பட்டுள்ளன . இரண்டாவது 
நிலைக்கு மேலே , கர்ணகூடு சாலை பஞ்சரங்களும் , அதற்கு 
மேலே கழுத்தும் , 

எட்டுப்பட்டையுள்ள 
விமானமும் சிற்ப அழகுடன் அமைக்கப்பட்டுள்ளன . 


அதன் மேல் 


- 76 


நரசிம்மவர்மன் 


C 


விமானத்தின் மேலே இருந்த கல்லால் அமைத்த கும்ப 
கலசம் கீழே விழுந்து தரையில் கிடக்கிறது . 

இந்த அழகான கோயிலின் மேலிருக்கும் விமானத் 
தைப் , பிற்காலத்தில் நிகழ்ந்த சமயப் போரில் , யாரோ 
உடைத்துப் பின்னப்படுத்தி விட்டார்கள் . இப்போது , 
அந்த உடைப்பைப்பழுது தீர்த்து முழு உருவமாக அமைத் 
திருக்கிறது ஆர்க்கியாலஜி இலாகா . எழிலோடு கச்சிதமாக 
அமைந்துள்ள இந்த இரண்டு நிலைமாடக் கோயில் , 
இப்போதும் வெகு அழகாகக் காணப்படுகிறது . அடிமுதல் 
முடிவரையில் ஒரே பாறைக்கல்லைச் செதுக்கி யமைக்கப் 
பட்டுள்ள இந்தக் கோயிலும் , இதிலுள்ள சிற்ப உருவங் 
களும் , மாமல்லன் நரசிம்மவர்மன் காலத்துச் சிற்பிகளின் 
கைவல்லமையைக் காட்டுகின்றன. 
4. பீமன் இரதம் " 

அர்ச்சுனன் இரதம் " என வழங்கப்படும் இரண்டு 
நிலை மாடக்கோயிலுக்குத் தெற்கில் பீமரதம் " எனப் 
படும் நீண்ட சதுரமுள்ள பெரிய கோயில் ஒரே பாறையைக் 
குடைந்து அமைக்கப்பட்டிருக்கிறது . இது , சிதம்பரம் 
நடராசப் பெருமானின் கோயில் அமைப்பைக் கொண்டது . 
நீண்ட சதுரமான மண்டபத்தையும் , அதன்மேல் படகைக் 
கவிழ்த்து வைத்ததுபோன்ற கூரையையும் ( விமானத்தை 
யும் ) , நான்கு புறத்திலும் தாழ்வாரத்தையும் உடையது 
இதன் தூண்கள் நரசிம்மவர்மன் காலத்துச் சிங்கத்தூண்கள் 

இந்தக் கட்டிடத்தின் விமானமும் , கர்ணகூடு கோஷ்ட 
பஞ்சரங்களும் ஆகிய மேல்பகுதி மட்டும் நன்றாக அமைக் 
கப்பட்டுள்ளன . கட்டிடத்தின் கீழ்ப்பகுதிகள் முற்றுப் 
பெறாமல் அறைகுறையாகவே விடப்பட்டிருக்கின்றன . இது 
முற்றுப்பெறுவதற்குள் பாறை வெடித்துவிட்டபடியால் 
இப்பகுதிகள் முற்றுப்பெற அமைக்கப்படவில்லை. 

இது வேசரம் என்னும் சிற்பப்பகுதியைச் சேர்ந்த 
கட்டிடம் . இவ்விதக் கட்டிடத்தை ஆதியில் பௌத்தர்கள் 
அமைத்தார்கள் . பிறகு , இத்தகைய கட்டிடங்கள் , தமிழ் 


கோயில்கள் 


77 


நாட்டிலும் இடம்பெற்றன . . பௌத்தர்களின் விகாரைகள் 
( பௌத்தமடங்கள் ) இந்த அமைப்பில் அமைக்கப்பட்டன . 
ஆதியில் , இந்தக் கட்டிடங்கள் மரத்தினால் அமைக்கப் 
பட்டன . சிதம்பரத்திலே இந்தக் கட்டிட அமைப்பு இருப் 
பதையும் , அது இன்றும் மரத்தினால் அமைந்திருப்பதை 
யும் இன்றும் காணலாம் . மகாபலிபுரத்திலுள்ள இந்த “ பீம 
ரதம் , பண்டைக்காலத்தில் மரத்தினால் அமைக்கப்பட்ட 


நாம் 


" பீமரதம் ” என்னும் பாறைக்கோயிலின் முகசாலையில் 

உள்ள சேதிய சிற்பம் 
விகாரையின் ( அம்பலத்தின் ) அமைப்பைக் , கல்லில் செதுக் 
கிக் காட்டப்பட்டிருக்கிறது இந்தக் கட்டிடத்தில் துவார 
பாலகர் , தோரணங்கள் , தெய்வ உருவங்கள் முதலிய சிற்பங் 
கள் இல்லை . 


உரபோன்ற இந்த விமானத 
7.8 

நரசிம்மவர்மன் 
இதன் விமானத்தில் ( கூரையில் ) கலசங்கள் காணப் 
படவில்லை . ஆனால் , அவை வைக்கப்பட்டிருந்த அடையா 

. 
தின் முகசாலைகளில் பௌத்த சேதியங்கள் போன்ற சிற்ப 
உருவங்கள் அமைக்கப்பட்டுள்ளன . சகாதேவ இரதம் 
எனப்படும் யானைக் கோயில் விமானத்தின் நெற்றி முகத் 
திலும் , கணேச இரதம் எனப்படும் கோயில் விமானத்தின் 
நெற்றி முகத்திலும் உள்ளது போன்ற சேதிய அமைப்புப் 
போல இவைக் காணப்படுகின்றன . 


“ தர்மராஜ இரதம் " 

தர்மராஜ இரதம் " என்று கூறப்படுகிற இந்தப் 
பாறைக்கோயிலின் பழைய பெயர் " அத்யந்தகாம பல்ல 
வேசுவரக்கிருகம் என்பது . இது மூன்று நிலையுள்ள 
மாடக்கோயில் . இதன் தரையமைப்பு , அகலமும் நீளமும் 
28 அடியுள்ள சதுர அமைப்பாகும். உயரம் 39 அடி . 
அதன் உச்சியில் இருக்கவேண்டிய கும்பகலசம் இக் கோயி 
லின் அருகே தரையில் இருக்கிறது . இக் கலசம் உச்சியில் 
இருக்குமானால் , இக் கோயிலின் உயரம் ஏறக்குறைய 41 
அடி இருக்கும் . 

மேற்குப்புறம் பார்த்த இக் கோயிலின் முன்புறத்தில் 
சிங்கத்தூண்கள் உள்ளன . அர்த்த மண்டபமும் இருக்கிறது . 
இரண்டாவது நிலைக்குப்போகப் படிகள் இல்லை . ஆகவே 
மரப்படி அமைத்திருக்கிறார்கள் . இரண்டாவது நிலையி 
லிருந்து முன்றாவது நிலைக்குப்போகப் பாறையிலேயே கற் 
படிகள் உள்ளன . மூன்றாம் நிலைக்குமேலே எட்டுப்பட்டை 
யுள்ள விமானம் இருக்கிறது . அர்ச்சுன இரதம் என்னும் 
கோயிலிலும் இதுபோன்ற எட்டுப் பட்டையுள்ள விமானத் 
தைக் கண்டோம் . ஆகவே இது திராவிட வகையைச் சேர்ந்த 
கட்டிடம் என்பது தெரிகிறது . இப்படிப்பட்ட விமானத் 
தையுடைய கோயிலுக்கு ஸ்கந்தகாந்தம் என்று காமிகாகமம் 
பெயர் கூறுகிறது . எட்டுப்பட்டையுள்ள இந்த விமானத் 
தின்மேலே கலசம் இல்லை . இங்கு வைப்பதற்காக அமைக் 


கோயில்கள் 


79 


கப்பட்ட கலசம் , மேலே வைக்கப்படாமலே இக் கோயிலின் 
பக்கத்தில் தரையில் இருக்கிறது . 

இந்தக் கோயிலின் சுவர்களிலே , மூன்று நிலைகளிலும் 
பல சிற்ப உருவங்கள் புடைப்புச் சிற்பமாக அமைக்கப் 
பட்டுள்ளன . அன்றியும் , நரசிம்மவர்மனுடைய சிறப்புப் 
பெயர்களும் பல்லவக்கிரந்த எழுத்தினால் பொறிக்கப்பட் 
டுள்ளன. இப் பெயர்களை இந் நூலில் முதல் அத்தியாயத்தில் 
கூறியுள்ளேன் . இங்குள்ள சிற்பங்களைப்பற்றி இந்நூலில் 
சிற்பக்கலை என்னும் பகுதியில் காண்க . இக் கோயிலில் 
ஸ்ரீ அத்யந்த காம பல்லவேசுவரக் கிருகம் " என்னும் 
பெயர் பொறிக்கப்பட்டிருக்கிறது . 

இதுபோன்று மூன்று நிலையுள்ள மாடக்கோயில் , 
கருங்கல் கட்டிடமாக அமைக்கப்பட்டது வேறு ஒன்று . 
உண்டு . அது காஞ்சீபுரத்து வைகுந்தப்பெருமாள் கோயில் 
ஆகும் . காஞ்சீபுரத்து வைகுந்தப்பெருமாள் கோயிலுக்கு 
பரமேச்சுர விண்ணகரம் என்பது பழைய பெயர் . அதனைக் 
கட்டியவன் பிற்காலத்தவனான பல்லவமல்லன் நந்திவர்மன் 
என்பவன் . 
" சகாதேவ இரதம் " 
சகாதேவ 

பாமரமக்களால் 
பெயர் கூறப்படுகிற இந்தக்கோயில் , உண்மையில் 
யானைக் கோயில் ஆகும் . யானைக்கோயிலை ஆலக்கோயில் 
என்றும் கூறுவர் . வடமொழியில் கஜபிருஷ்ட விமானம் 
என்பர் . இந்தக் கோயிலின் மேற்புறமுள்ள விமானம் , யானை 
முதுகுபோன்று அமைந்திருப்பதனாலே , இதற்கு யானைக் 
கோயில் என்று பெயர் கூறப்படுகிறது . ! 

தெற்குமுகமாக நோக்கியமைந்துள்ள இந்த யானைக் 
கோயில் மூன்று நிலையுள்ள மாடக்கோயில் ஆகும் . மாமல் 

1. Bas relief . 
1. இத்தகைய அமைப்புள்ள கோயில் கட்டிடங்களைப்பற்றிய 
வரலாற்றை இந் நூலாசிரியர் எழுதியுள்ள யானைக்கோயில்கள் 
என்னும் நூலில் காண்க . . 


இரதம் ” 


என்று 


80 


நரசிம்மவர்மன் 


லன் காலத்திலும் அவன் காலத்துக்கு முன்பும் செங்கல் , 
மரம் , சுண்ணம் முதலியவைகளினால் அமைக்கப்பட்டிருந்த 
யானைக்கோயிலின் அமைப்பைக் கருங்கல்லினால் அமைத் 
துக் காட்டுவது இக் கோயில் . மூன்று நிலையுள்ள யானைக் 
கோயிலின் வெளிப்புறத்தோற்றம் , எப்படிப் பண்டைக் 
காலத்தில் அமைந்திருந்தது என்பதை , இந்தப் பாறைக் 
கோயிலின் 

அமைப்பிலிருந்து தெரிந்துகொள்ளலாம் . 
இந்தக் கோயிலின் உட்புறமாகிய கருவறைகள் அமைக்கப் 
படாமல் வெறும் பாறையாகவே இருக்கிறது . 
இந்த யானைக்கோயிலின் தரையமைப்பு 

18 அடி 

நீள 
மும் 11 அடி அகலமும் உள்ளது . அடிமுதல் உச்சிவரை 
யில் பதினாறடி உயரம் உள்ளது . இக் கோயிலின் முன் 
புறத்தில் சிறிய அர்த்த மண்டபம் அழகுற அமைத்திருக் 
கிறது . அர்த்தமண்டபத்தை இரண்டு சிங்கத் தூண்கள் 
தாங்குகின்றன . அர்த்த மண்டபத்துக்குப் பின்னால் கரு 
வறையின் வாயில் அமைந்திருக்கிறது . வாயிலின் 

இரண்டு 
பக்கத்திலும் , யானையின் முன் புற உருவம் ( தலையும் 
தும்பிக்கையும் ) சிற்ப உருவமாக அமைக்கப்பட்டுள்ளன . 
வாயிலுக்குள் கருவறை அமைக்கப்படவில்லை. 

கோயிலின் அமைப்பு , நீண்ட அரைவட்டமாக இருக் 
கிறது . சுவருக்கு இடையிடையே தூண்கள் அமைந்து 
கட்டிடத்தை அழகு செய்கின்றன . இவ்வாறமைந்த சுவ 
ருக்குமேலே , மஞ்சம் ( பிரஸ்தரம் ) இருக்கிறது . மஞ்சத் 
தில் கூடு என்னும் உறுப்புகள் அமைந்திருக்கின்றன . 
மஞ்சத்திற்குமேலே கர்ணகூடு , கூடம் , கோஷ்டம் , பஞ்ச 
ரம் என்னும் உறுப்புகளும் பல்லவர் கால முறைப்படி 
அமைந்துள்ளன . 

மஞ்சத்தின்மேல் இரண்டாவது நிலையிருக்கிறது . 
இரண்டாவது நிலையின் சுவர்கள் சற்று உள்ளடங்கி , முதல் 
நிலையைப் போலவே நீண்ட அரைவட்டமாக அமைந்திருக் 
கின்றன . இந்தச் சுவர்களிலும் இடையிடையே தூண்கள் 
அமைந்துள்ளன . இச் சுவருக்குமேலே கூடுகள் அமைந்த 


கோயில்கள் 


81 


கிறது . 


3 


மஞ்சமும் , மஞ்சத்துக்குமேலே கூட கோஷ்ட பஞ்சர 
கர்ணகூடுகளும் உள்ளன . 
இரண்டாவது நிலைக்குமேலே மூன்றாவது நிலை இருக் 

இது , இரண்டாவது நிலையைவிடச் சற்று உள் 
ளடங்கியிருக்கிறது . மூன்றாவது நிலையும் நீண்ட அரை 
வட்ட வடிவமாகவும் இடையிடையே தூண்களையுடைய 
தாகவும் அமைந்திருக்கிறது . 

மூன்றாவது நிலைக்குமேலே விமானம் , யானைமுதுகு 
போன்ற வடிவமாக அமைந்திருக்கிறது . விமானத்தின் 
உச்சியில் ஐந்து கும்ப கலசங்கள் முற்காலத்தில் இருந் 
திருக்கவேண்டும் . அவை இப்போது காணப்படவில்லை .. 
ஆனால் , அவை இருந்த அடையாளங்கள் தெரிகின்றன , 
விமானத்தின் பின்பக்கம் , யானையின் பின்பக்கம் போன்று , 

ட்டமாக இருக்கிறது . விமானத்தின் முன்பக்கமாகிய 
“ நெற்றிமுகம் அரச இலைவடிவமாக அமைந்திருக்கிறது . 

நெற்றி முகத்தின் மேலே , மூன்று கொம்புள்ள மனி 
தன் தலையுருவம் முற்காலத்தில் இருந்தது . இப்போது 
அந்தத் தலை உடைந்து விழுந்துவிட்டபடியால் , மொட்டை 
யாகத் தெரிகிறது நெற்றி முகத்தில் பௌத்த சைத்தியம் 
போன்ற உருவங்கள் புடைப்புச் சிற்பமாக அமைக்கப்பட் 
டுள்ளன . இந்தச் சைத்திய உருவங்களும் மூன்று கொம் 
புள்ள தமுக உருவமும் கணேச இரதம் , பீம இரதங் 
களின் நெற்றிமுகங்களில் உள்ள துபோல அமைந்துள்ளன . 

இந்த யானைக்கோயிலுக்குப் பக்கத்தில் ஒரு யானை 
நின்றுகொண்டிருப்பதுபோன்று ஓர் உருவம் பாறையில் 
செதுக்கப்பட்டிருக்கிறது . யானையின் உருவம் பக்கத்தில் 
இருப்பதனால் , இக் கோயில் இந்திரனுக்காக அமைக்கப் 
பட்ட கோயில் என்று லாங்ஹர்ஸ்ட் முதலிய சிலர் கருது . 
கிறார்கள் . ஐராவதம் என்னும் யானையின் உருவத்தை 
அமைத்து இந்திரனை வழிபடுவது கி . பி . 2 - ஆம் நூற்றாண் 
டுக்கு முன்பு இருந்த வழக்கம் என்றாலும் , அவ் வழக்கம் , 
மாமல்லன் நரசிம்மவர்மன் காலத்துக்கு முன்பே வழக் 


ந.வ.-- 6 


82 


நரசிம்மவர்மன் . 


கொழிந்துவிட்டது . ஆகவே , இக் கோயில் இந்திரனுக்காக 
ஏற்பட்டதல்ல . இந்த யானைக்கோயில் , யானையின் உரு 
வம் போன்று அமைக்கப்பட்டது என்பதைக் காட்டுவதற் 
காகவே இங்கு இவ் யானையின் உருவம் அமைக்கப்பட்டது 
போலும் . இக் கட்டிட அமைப்பில் வேறு சிற்ப உருவங்கள் 
இல்லை . 


கணேச இரதம் " 

“ கணேச ரதம் என்று கூறப்படுகிற இஃது உண் 
மையில் இரதமும் அன்று ; கணேசருக்காக ஏற்பட்டதும் 
அன்று . இங்கு எழுதப்பட்டிருக்கிற சாசனத்தின்படி , 
அத்யந்தகாம பல்லவேச்சுரம் என்பது இதன் பெயர் . எனவே , 
இது சிவபெருமானுக்காக அமைக்கப்பட்ட கோயிலாகும் . 
அத்யந்தகாமன் என்பது முதலாம் பரமேசுவர வர்மனுடைய 
சிறப்புப் பெயர் . இவன் , மாமல்லன் நரசிம்மவர்மனுடைய 
பேரன் . மாமல்லன் காலத்தில் தொடங்கப்பட்ட இந்தக் 
கோயில் , அவனுடைய பேரன் காலத்தில் முற்றுப்பெற்று , 
அவன் பெயர் சூட்டப்பட்டது போலும் . 

இக் கோயிலில் இருந்த சிவலிங்கம் பிற்காலத்தில் எக் 
காரணத்தினாலோ எடுபட்டுப் போயிற்று . 

பின்னர் , 
ஆங்கிலேயர் ஆட்சிக்காலத்தில் , செங்கல்பட்டு மாவட்டத் 
துக் கலெக் 

டைய உத்தரவு பெற்று , இவ் வூரார் இக் 
கோயிலில் கணேசர் உருவம் ஒன்றை வைத்திருக்கிறார்கள் . 
இந்தக் கணேசர் பெயரினால் தான் இப் பாறைக்கோயில் 
இப்போது " கணேச ரதம் என்று பாமரர்களால் பெயர் 
கூறப்படுகிறது . ஆர்க்கியாலஜி இலாகாக்காரரும் இக் கோயி 
லுக்குக் “ கணேச ரதம் " என்றே பெயர் எழுதிவைத்திருக் 
கிறார்கள் . 
அத்யந்தகாம பல்லவேச்சுரம் என்னும் 

பழைய 
பெயரையுடைய இப் பாறைக்கோயில் 20 அடி நீளமும் , 
11 ) அடி அகலமும் , 28 அடி உயரமும் உள்ளது . மேற்குப் 
பக்கம் பார்த்த இந்தக் கோயிலின் முன்பக்கத்தில் ஏறக் 
குறைய 

20 அடி நீளமுள்ள அர்த்த மண்டபம் இருக்கிறது . 


| 


கோயில்கள் 


83 . 


அர்த்த மண்டபத்தின் இரண்டுகோடியிலும் இரண்டு சிங்கத் 
தூண்களும் மத்தியில் இரண்டு சிங்கத் தூண்களும் ஆக 
நான்கு தூண்கள் இந்த மண்டபத்தைத் தாங்குகின்றன. 
மண்டபத்தின் இருகோடியிலும் இரண்டு மனித உருவங் 
கள் புடைப்புச் சிற்பங்களாக ( Bas relief) அமைக்கப்பட் 
டுள்ளன . 

இவை துவாரபாலகர் உருவங்கள் அல்ல . அரசர் 
உருவம் போலக் காணப்படுகின்றன . அர்த்த மண்டபத் 
தின் நடுவில் , திருவுண்ணாழிகை ( கருவறை ) அமைத்திருக் 
கிறது . இக் கருவறை 

6 அடி 

11 அங்குலம் நீளமும் , 3 அடி 
9 அங்குலம் அகலமும் , 6 அடி 

8 அங்குலம் உயரமும் 
உடையது . 


" கணேச ரதம் ” என்னும் பாறைக் கோயிலின் 

தரை அமைப்புப் படம் 
இப் பாறைக்கோயிலின் வெளிப்புறச் சுவர் , இடை 
யிடையே தூண்களைப் பெற்று அழகாகக் காணப்படுகிறது . 
சுவருக்கு மேலே மஞ்சமும் ( பிரஸ்தரம் ), அதன் மேல் 
கூட கோஷ்ட பஞ்சரம் கர்ணகூடு முதலான உறுப்புகளும் 
பல்லவர் கால முறைப்படி அமைந்துள்ளன . மஞசத்திற்கு 
மேல் சற்று உள்ளடங்கி இரண்டாவது பூமி ( நிலை )இருக் 
கிறது . இரண்டாவது நிலையின் சுவருக்குமேல் மஞ்சமும் , 
மஞ்சத்தின் மேல் கூட கோஷ்ட பஞ்சர் கர்ண கூடுகளும் 
உள்ளன . இரண்டாவது நிலைக்குமேல் “ கழுத்து என்னும் 


84 


நரசிம்மவர்மன் 


உறுப்பும் , அதற்குமேல் படகைக் கவிழ்த்து வைத்தது 
போன்ற சாலாகார விமானமும் இருக்கின்றன . இந்த 
விமானம் “ பீமரதம் ” என்னும் கோயிலின் விமானம் 
போன்றது . நீண்டுகிடக்கும் இந்தச் சாலாகார விமானத் 
தின் உச்சியில் ஒன்பது கும்பகலசங்கள் உள்ளன . விமானத் 
தின் இரண்டு கோடியிலும் , அஃதாவது வடக்குத் தெற்குப் 
புறங்களில் , முக சாலைகள் ( நெற்றிமுகம் ) உள்ளன . இம் முக 
சாலைகளில் , “ பீமரதத்தின் " முகசாலைகளில் காணப்படுவது 
போன்று , பௌத்தச் சேதியச் சிற்ப உருவங்கள் புடைப்புச் 
சிற்பமாக அமைந்துள்ளன . 

இந்தச் சாலா கார விமானக் கோயில் , கோயில் கட்டி 
டப் பிரிவுகளில் வேசரம் என்னும் பிரிவைச் சேர்ந்தது . 
பீமரதம் என்னும் கோயிலும் வேசரப் பிரிவைச் சேர்ந்த 
சாலாகாரக் கோயிலே . பீமரதம் , நான்கு பக்கங்களிலும் 
வாயில்களையும் தாழ்வாரம் போன்ற அர்த்த மண்டபங்களை 
யும் உடையது . கணேச ரதமோ ஒரே அர்த்த மண்ட 
பத்தையும் ஒரே வாயிலையும் உடையது . கணேச ரதமாகிய 
சாலாகார விமானக் கோயிலைப்போல் பிற்காலத்தில் கற்றளி 
யாக அமைக்கப்பட்ட கோயில் , காஞ்சீபுரத்துக் கயிலாச 
நாதர் கோயில் முற்றத்தில் உள்ள மகேந்திரவர் பேசுவரக் 
கிருகம் என்னும் கோயில் . அது மூன்றாம் மகேந்திரவர்மனால் 
அமைக்கப்பட்டது . 

கணேசரதம் என்னும் அத்யந்தகாம பல்லவேச்சுரக் 
கிருகத்தின் அர்த்த மண்டபத்தில் , தென்புறச் சுவரில் , 
பல்லவக்கிரந்த எழுத்தினால் எழுதப்பட்ட வடமொழிச் 
சுலோகங்கள் 

காணப்படுகின்றன . அந்தச் சுலோகங்கள் 
மாமல்லனுடைய பேரனான பாமேசுவரவர்மன் காலத்தில் 
எழுதப்பட்டன . அச் சுலோகங்களின் 

தமிழாக்கம் 
வருமாறு : 

1. ஆக்கல் காத்தல் அழித்தல் என்னும் முச் செயல் 
களுக்கும் காரணராகவும் , ஆதிநாயகராகவும் இருக்கிற 
காமாந்தக மூர்த்தி மானிடரின் அத்தியந்த காமங்களை 
( விருப்பங்களை ) நிறைவேற்றி யருள்வாராக . 


கோயில்கள் 


85 


குணங்களைக் 


2 . மாயையோடு கலந்திருந்தும் மாயையில்லாமலும் , 

கொண்டிருந்தும் குணமில்லாமலும் , 
தமக்குத்தாமே காரணராகவும் , எல்லோருக்கும் தலைவராக 
வும் , தமக்கோர் இறைவன் இன்றித் தாமே இறைவனாகவும் 
இருக்கிற அவருடைய வெற்றி வாழ்வதாக . 

3 . கயிலாய மலையையும் அதனைத் தூக்கிய தசமுகனை 
யும் ( இராவணனையும் ) பாதலத்தில் அழுந்தும்படி கால் 
விரலால் அழுத்திய , அத்தகைய ஆற்றலையுடைய பிறப்பிலி 
யாகிய சிவபெருமானை ஸ்ரீநிதி தமது தலையில் தாங்கியிருக் 
கிறார் . 

4 . நிலமகளைக் காதலோடு கைகளில் அணைத்துக் 
கொண்டு , பக்தி நிறைந்த உள்ளத்தில் பவனை ( சிவனை ) 
வைத்துக்கொண்டு இருக்கிற ஸ்ரீபரன் , வெற்றியுடன் நெடுங் 
காலம் வாழ்வானாக . 

5 . பகை மன்னரின் நாடுகளைத் தனக்கு அடிப்படுத்தி 
ரணஜயன் என்று பெயர்படைத்த அத்யந்தகாம அரசன் , 
சம்புவுக்கு (சிவனுக்கு ) இந்த இல்லத்தை அமைத்தான் . 

6 . காற்றுந்தீயுமாயும் பீமனும் சிவனுமாயும் சங்கர 
னும் காமாந்தகனாயும் உள்ள அவன் வெற்றியுடன் விளங்கு 


வாகை . 


7 . 

மகாராஜனுக்கு ( குபேரனுக்கு ) மகாராஜனும் , 
ஆனால் குரூபியா யில்லா தவனும் , மக்களைத் துன்புறுத்தா 
மல் அருளுடன் காக்கும் சக்கரவர்த்தியும் , சந்திரனைப் 
போன்றவனும் , ஆனால் நலிந்த உடம்பு இல்லாமல் நல் 
லுடம்பு பெற்றவனும் ஆகிய தருணாங்குரன் வெற்றி பெறு 
வானாக . 

8 , 9. பகை மன்னரின் ஆற்றலை அழித்தவனும் திரு 
மகள் தங்குவதற்கு இடமாகவுள்ளவனும் காமனைப்போன்று 
அழகுள்ளவனும் அரனை (சிவனை ) எப்போதும் வணங்கிக் 
கொண்டிருப்பவனுமாகிய அத்யந்தகாமனுடைய , தாமரை 
மலர்கள் மலரப்பெற்று நீராடுதற்கு ஏற்ற நறுநீர்ப்பொய்கை 


86 


நரசிம்மவர்மன் 


போன்று பட்டாபிஷேக நீரினாலும் இரத்தின மணிமுடி 
யினாலும் விளங்குகின்ற திருமுடியில் , சங்கரன் எழுந் 
தருளியிருக்கிறான் . 

10. தன் குடி மக்களின் விருப்பத்தை நிறைவேற்று 
வதற்காகவும் , சங்கரனுடைய அருளைப் பெறுவதற்காகவும் 
தூர்ஜதி (சிவன் ) எழுந்தருளும் பொருட்டு இந்தப் பெரிய 
தளியை அவன் அமைத்தான் . 

11. தீய வழியில் ஒழுகாமல் தடுக்கிற உருத்திரன் 
எழுந்தருளப் பெறாத மனமுடையவர்கள் ஆறுமடங்கு 
சபிக்கத்தக்கவர் ஆவார்கள் . 

அத்யந்தகாம பல்லவேசுவரக் கிருகம் .1 
" வலயன் குட்டை இரதம் . " 

இது மகாபலிபுரத்து ஊருக்கு அருகே , பக்கிங்காம் 
கால்வாய்க்குக் கிழக்குப் பக்கத்தில் ( பாலத்துக்கு அருகில் ) 
இருக்கிறது . வலயன் குட்டை என்னும் குட்டைக்கு அருகில் 
இருப்பதனால் இதற்கு இப் பெயர் வழங்குகிறது . 

“ இரதங்கள் என்று கூறப்படுகிற மற்றப் பாறைக் 
கோயில்களைப் போலவே இதுவும் ஒரே பாறையில் அமைக் 
கப்பட்ட கோயில் . இதனையும் இதற்கு அடுத்துள்ள 
" பிடாரி இரதங்களையும் மாமல்லபுரத்துச் சிற்பங்களைக் 

வருகிறவர்கள் பெரும்பாலோர் பார்ப்பதில்லை. 
காரணம் , இவை தனியே ஒருபுறமாக ஒதுங்கியிருப்பது 


காண 


தான் . 


வலயன் குட்டைப் பாறைக்கோயிலின் அடிப்புறமும் 
கருவறையும் நன்கு அமைக்கப்படாமல் வெறும் பாறை 
யாகவே விடப்பட்டிருக்கின்றன . இக் கோயிலின் மேற் 
பகுதிகள் 

மட்டும் செம்மையாகவும் ஒழுங்காகவும் 
அமைக்கப்பட்டிருக்கின்றன . இந்தக் கோயிலின் மேற்புற 
அமைப்பை மட்டும் காட்டுதற்காக இப் பாறைக்கோயில் 
அமைக்கப்பட்டதென்பது நன்கு தெரிகிறது . 

1. S. I. I. Vol . I , P. 6. , Epi . Indi . Vol. X. 


கோயில்கள் 


87 - 


கிழக்கு நோக்கியுள்ள இந்தப் பாறைக்கோயில் , 
அர்த்த மண்டபமுடையது . ஆனால் , மேலே கூறியபடி 
அர்த்த மண்டபம் , கருவறை முதலிய பகுதிகள் இதில் 
நன்கு அமைக்கப்படவில்லை. மேல் பகுதிகளாகிய மஞ்சமும் 
கழுத்தும் விமானமும் செம்மையாகவும் ஒழுங்காகவும் 
அமைந்து கண்ணுக்கினிய காட்சியாக இருக்கிறது . 

இது இளங்கோயிலின் மற்றொரு அமைப்பு . திரௌ 
பதை இரதம் என்னும் இளங்கோயிலின் விமான அமைப்பு 
நான்கு பட்டையுள்ளதென்பதை முன்னமே அறிந்தோம் . 
அதே இளங்கோயில் விமானந்தான் இந்தப் பாறைக்கோயி 
லுக்கும் அமைந்தி பூக்கிறது . திரௌபதை இரதத்திற்கு 
மஞ்சம் , கழுத்து , கூட கோஷ்ட பஞ்சரம் முதலிய உறுப்பு 
கள் இல்லை . இந்த இளங்கோயில் , அவ்வுறுப்புகள் எல்லாம் 
அமையப்பெற்ற மூன்று நிலை ( பூமி ) யுள்ள இளங்கோயில் . 

கருவறைக்கு மேலேயுள்ள மஞ்சம் ( தோள் ) என்னும் 
உறுப்பில் கூடுகள் அமைந்துள்ளன . மஞ்சத்தின் மேலே 
கூடகோஷ்ட பஞ்சரங்களும் மூலைகளில் கர்ணகூடுகளும் 
பல்லவர் காலத்து அமைப்புப்படி செம்மையாக அமைக்கப் 
பட்டுள்ளன . 

இதற்குமேலே சற்று உள்ளடங்கி இரண்டா 
வது நிலை பூமி ) , கூடகோஷ்ட பஞ்சரம் முதலிய உறுப்பு 
களுடன் அமைக்கப்பட்டு அதற்குமேலே, சற்று உள்ள 
டங்கி மூன்றாவது நிலை ( பூமி ) மேற்படி உறுப்புகளோடு 
அமைந்திருக்கிறது . இதற்கு மேல் இளங்கோயில் விமானம் 
நான்கு பட்டையாக அமைந்து இனிது விளங்குகிறது . இந்த 
விமானத்தின் மேலே இருக்கவேண்டிய கலசம் காணப்பட 
வில்லை . 


பிடாரி இரதங்கள் " 

வலயங்குட்டை இரதத்திற்கு வடக்கே சிறிது தூரத் 
தில் வேறு இரண்டு பாறைக் கோயில்கள் இருக்கின்றன . 
இவற்றிற்கும் பிடாரி இரதங்கள் என்று பெயர் கூறப்படு 
கிறது . மகாபலிபுரத்தின் கிராம தேவதையாகிய பிடாரி 


88 


நரசிம்மவர்மன் 


யின் கோயில் அருகில் இருப்பதனாலே , பிடாரி இரதங்கள் 
என்று பெயர் கூறப்படுகிறது . 

இவ்விரண்டு பாறைக் கோயில்களில் வடக்கு நோக்கிய 
பாறைக்கோயில் , வலயங்குட்டைப் பாறைக் கோயிலைப் 
போலவே மூன்று நிலையுள்ள இளங்கோயில் ஆகும் . இக் 
கோயிலும் , அடிப்பக்கமும் கருவறையும் அமைக்கப்படா 
மல் , மேல் பகுதிகள் மட்டும் செம்மையாகவும் ஒழுங்காகவும் 
அமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் , மூன்று நிலை ( பூமி ) 
களும் ஒன்றுக்குள் ஒன்றாக அமைந்து , கூடகோஷ்ட 
பஞ்சரம் முதலிய உறுப்புகள் அமையப்பெற்று , உச்சியில் 
நான்கு பட்டையான இளங்கோயில் விமானத்தைக் கொண் 
டிருக்கிறது . வலயங்குட்டைக் கோயிலும் , பிடாரி கோயி 
லும் மூன்று நிலையுள்ள இளங்கோயில்களே . என்றாலும் 
கழுத்து முதலிய உறுப்புகளில் இவற்றிற்குச் சிறு வேறு 
பாடுகள் உண்டு . 

சிற்ப நூல்களில் கூறப்படுகிற இளங் கோயில்களில் 
மூன்று விதமாக அமைப்புகள் , மாமல்லபுரத்தில் அமைந் 
துள்ளன . 

பிடாரி இரத " ங்களில் மற்றொன்று , கிழக்கு நோக்கி 
யிருக்கிறது . இதுவும் கருவறைப் பகுதிவரையில் செம்மை 
யாக அமைக்கப்படாமல் , மேல்புறம் மட்டும் நன் 

கு அமைக் 
கப்பட்டிருக்கிறது . மற்றப் பாறைக் 

கோயில்களைப் 
போலவே 

இதுவும் , மேற்புறம் மட்டும் செம்மையாக 
அமைக்கப்பட்டிருப்பதால் இக் கோயில்களின் விமானங் 
களை மட்டும் காட்டுவதற்காக இவை அமைக்கப்பட்டன 
என்று தோன்றுகிறது . 
இந்தக் கோயிலின் விமானம் 

அர்ச்சுனன் இரதம் , 
தருமராசன் இரதம் என்னும் கோயில்களின் விமானத் 

1. இந்தக் கிராமதேவதைக்குக் கருக்காத்தாள் என்றும் 
கருக்கிலமர்ந்தாள் என்றும் பெயர் கூறுவர் . கருக்கிலமர்ந்தாள் , 
வீரர்களின் தெய்வமாகிய கொற்றவை . இத் தெய்வத்தின் அழகிய 
உருவ அமைப்பையும் அதனைப்பற்றிய விபரத்தையும் இந் நூலா 
சிரியர் எழுதியுள்ள மகேந்திரவர்மன் என்னும் நூலில் காணலாம் . 


கோயில்கள் 


89 


தைப்போலவே எட்டுப்பட்டையுள்ள ஸ்கந்தகாந்தம் என் 
னும் விமானம் ஆகும் . ஆனால் , அர்ச்சுனன் இரதமும் , தரும 
ராசன் இரதமும் முறையே இரண்டு மூன்று கருவறைகளை 
யுடைய மாடக் கோயில்கள் . இந்தக் கோயிலோ , மாடக் 
கோயில் அல்லாத ஒரே கருவறையுள்ள சாதாரணக் கோயில் . 
ஆனால் , இதன் விமானம் மூன்று நிலை ( பூமி களுடன் அமைந் 
திருக்கிறது . மஞ்சத்தின்மேல் கூடகோஷ்டபஞ்சரங்களும் , . 
அதற்கு மேலே உள்ளடங்கிய மற்றொரு நிலையில் கூட் 
கோஷ்ட பஞ்சரங்களும் , அதற்கும் உள்ளடங்கி மற்றொரு 
நிலையில் கூடகோஷ்டபஞ்சரங்களும் அதற்குமேல் கழுத்தும் 
அதற்குமேல் எண்கோண விமானமும் அமைந்து இந்தக் 
கோயில் எழில்பெற விளங்குகிறது . 
மாடக் கோயிலாகவும் சாதாரணக் 

கோயிலாகவும் 
எவ்வாறெல்லாம் எண்கோண விமானமாகிய ஸ்கந்தகாந்தக் 
கோயில்களை அமைக்கலாம் என்பதைக் காட்டுவதற்காகவே 
சிற்பிகள் மாமல்லபுரத்தில் இந்த மூன்று கோயில்களையும் 
அமைத்தார்கள் போலும் . 

ஒருகுறை : சிற்ப நூல்களிலே கூறப்பட்ட திராவிட 
அமைப்புக் கோயில்கள் மாமல்லபுரத்தில் பாறையில் 
அமைத்துக் காட்டப்பட்டுள்ளன . ஆனால் , ஸ்ரீவிஜயம் 
என்னும் பெயருள்ள வட்டவடிவமான விமானக்கோயில் 
அமைப்பு மாமல்லபுரத்தில் காணப்படவில்லை . ஏன் அந்தக் 
கோயிலின் அமைப்பு இங்கு அமைத்துக் காட்டப்படவில்லை 
என்பது தெரியவில்லை. அந்தக் கோயிலின் அமைப்பும் 
இங்கிருக்குமானால் , திராவிடக்கோயில் அமைப்புகளை யெல் 
லாம் மாமல்லபுரத்திலே ஒருசேரக் காணக்கூடியதாக 
இருக்கும் . 


தூண்கள் 


எ . சிற்பக்கலை 
மாமல்லன் நரசிம்மவர்மன் அமைத்த குகைக்கோயில் 
களையும் பாறைக்கோயில்களையும் சில அடையாளங்களைக் 
கொண்டு நன்கு தெரிந்துகொள்ளலாம் . அந்த அடை 
யாளங்களைக் கீழே தருகிறேன் . 
1 . தூண்கள் : 

மாமல்லன் காலத்துக் குகைகளிலும் , 
பாறைக் கோயில்களிலும் 

உயரமாகவும் , 
சற்று மெலிந்தும் இருக்கும் . இன்னொரு முக்கியமான 
அடையாளம் என்னவென்றால் , மாமல்லன் நரசிம்மவர்மன் 
காலத்துத் தூண்கள் சிங்கத் தூண்கள் . அஃதாவது நிமிர்ந்து 
உட்கார்ந்த சிங்கங்கள் தூண்களைத் தாங்குவதுபோல 
இருக்கும் . சிங்கத்தூண்களை முதன் முதல் உண்டாக்கி 
னவன் மாமல்லன் நரசிம்மவர்மனே . இவனுக்குப் பிறகு 
வந்த பல்லவ அரசர்களும் , சோழ அரசர்களுங்கூட , இவ் 
விதச் சிங்கத் தூண்களைத் தமது கோயில் கட்டிடங்களில் 
உபயோகித்திருக்கிறார்கள் . ஆனால் , நிமிர்ந்து உட்கார்ந்த 
சிங்கத்தூண்களை முதல் முதலாக அமைத்தவன் மாமல்லன் 
நரசிம்மவர்மனே . சிங்கத் தூண்களைத் தவிர சாதாரணத் 
தூண்களையும் மாமல்லன் உபயோகித்தான் . இத் தூண் 
களைப் படத்தில் காண்க . 

2. துவாரபாலகர் : கருவறை வாயிலுக்கு இருபுறத் 
திலும் துவார பாலகர் உருவம் அமைப்பது வழக்கம் , 
மாமல்லனுடைய தந்தையான மகேந்திரவர்மன் காலத்துக் 
குகைக்கோயில்களில் துவார பாலகரின் உ 

துவார பாலகரின் உருவங்கள் உள் 
அவை முன்புறப் பார்வையாக ( எதிர் நோக்கியவண் 
ணம் ) அமைக்கப்பட்டிருக்கும் . அன்றியும் துவார பால 
கருக்கு இரண்டு கைகள் மட்டும் இருக்கும் . 

மாமல்லன் நரசிம்மவர்மன் காலத்துக் குகைக்கோயில் 
களிலும் , பாறைக்கோயில்களிலும் துவார பாலகருக்கு 
ரண்டு கைகள் தான் உள்ளன . 

ஆனால் , துவார பாலகர் 
திர் பார்வையாக இராமல் , கருவறை வாயிலை நோய்படிக்கி 


ளன . 


சிற்பக்கலை 

91 
பக்கவாட்டமாகத் திரும்பி நிற்கிறார்கள் . இவர்கள் உருவங் 
களைப் படத்தில் காண்க . 

3. சோமஸ்கந்தர் உருவம் : மகேந்திர வர்மனுடைய 
குகைக்கோயில் கருவறைச் சுவரில் சோமஸ்கந்த உருவம் 
இராமல் வெறுஞ் சுவராக இருக்கும் அவன் மகனான 
மாமல்லன் நரசிம்மவர்மன் அமைத்த குகைக் கோயில்களி 
லும் , பாறைக் கோயில்களிலும் கருவறையின் பின் புறச் 
சுவரில் சோமஸ்கந்தர் திருவுருவம் பொறிக்கப்பட்டிருக் 
கும் . கருவறைச் சுவரில் சோமஸ்கந்தர் திருவுருவத்தை 
முதன் முதலாக அமைத்தவன் மாமல்லனே . இவனுக்குப் 
பிறகு வந்த அரசர்களும் இந்த வழக்கத்தைப் பின்பற்றிச் 
சோமஸ்கந்தர் உருவத்தைக் கருவறைச்சுவரில் அமைத் 
தார்கள் . 

சோமஸ்கந்த மூர்த்தத்தின் அமைப்பு இது : கட்டில் 
போன்ற ஓர் ஆசனத்தில் சிவபெருமானும் பார்வதி 
யம்மையாரும் சுகாசனமூர்த்தமாக அமர்ந்திருக்கிறார்கள் . 
சிவபெருமான் நீண்ட சடாமுடியுடன் வலது காலை மடக்கி 
இடது காலைத் தொங்கவிட்டுச் சுகாசனமாக அமர்ந்திருக் 
கிறார் . அவருடைய நான்கு கைகளில் இரண்டு கைகளைத் 
தாடையின் மேல் வைத்திருக்கிறார் . மற்ற இரண்டு 
கைகளில் மான்மழு ஏந்தியிருக்கிறார் . 

சிவபெருமானுக்கு இடது புறத்தில் பார்வதியம்மையார் 
அதே ஆசனத்தில் சுகாசனமாக அமர்ந்திருக்கிறார் . அவர் 
டதுகாலைத் தொங்கவிட்டு வலதுகாலை மடக்கி அமர்ந் 
திருக்கிறார் . இடதுகையை ஊன்றியிருக்கிறார் . தலையில் 
கரண்டக மகுடம் தரித்துக் காதுகளில் குழைகளை 
அணிந்திருக்கிறார் . இவர்களுக்கு இடையில் சிறு குழந்தை 
உருவமாகக் கந்தப்பெருமான் காட்சியளிக்கிறார் . இவர் 
களுக்குமேலே கொற்றக்குடை காணப்படுகிறது . 

சோமஸ்கந்த மூர்த்தத்தின் பின்புறத்தில் வலதுபுறம் 
பிரமனின் உருவமும் இடது புறம் திருமால் திருவுருவமும் 
காணப்படுகின்றன . 


92 


• நரசிம்மவர்மன் 


. 


சில சோமஸ்கந்த மூர்த்தத்தின் காலடியில் 

காலடியில் ஏறு 
( எருது ) படுத்திருப்பதுபோல் அமைக்கப்படுவதும் உண்டு. 
மாமல்லபுரத்து கயிலாசநாதர் குகைக் கோயிலில் ( இதை 
இப்போது மகிஷாசுரக் குகைக்கோயில் என்கிறார்கள் ) 
உள்ள சோமஸ்கந்த மூர்த்தத்தின் காலடியில் நந்தி 
( எருது ) உருவம் காணப்படுகிறது . 

இனி , மாமல்லன் நரசிம்மவர்மன் அமைத்த குகைக் 
கோயில்களிலும் பாறைக் கோயில்களிலும் அமைக்கப் 
பட்டுள்ள சிற்ப உருவங்களை விளக்குவோம் . 

4. கொற்றவை : வீரத்துக்கும் வெற்றிக்கும் தெய்வம் 
கொற்றவை . கொற்றம் - வெற்றி . அவ்வை - உயர்ந்தவள் . 
கொற்றவை வணக்கம் தமிழ்நாட்டிலே மிகப் பழைய காலந் 
தொட்டு நடைபெற்று வந்தது . பல்லவ அரசர்களும் 
கொற்றவையை வழிபட்டனர் கொற்றவைக்குக் கோயில் 
அமைத்தும் , கொற்றவை உருவத்தைச் சிற்பங்களாக 
அமைத்தும் சிறப்புச் செய்தார்கள் . பல்லவர் காலத்துக் 
கொற்றவை உருவங்கள் அழகுள்ளவை . 

மாமல்லன் நரசிம்மவர்மனுடைய தந்தையான மகேந் 
திரவர்மன் காலத்தில் அமைக்கப்பட்ட கொற்றவைத் திரு 
வுருவங்களுக்கும் , மாமல்லன் காலத்துக் கொற்றவைத் 
திருவுருவங்களுக்கும் சிறிது வேறுபாடுகள் 
மகேந்திரவர்மன் காலத்துக் கொற்றவைத் திருவுருவங் 
களைப்பற்றிய விபரங்களை எனது மகேந்திர வர்மன என்னும் 

லில் கூறியுள்ளேன் . அக் காலத்துச் சிற்ப உருவப் 
படங்களையும் அந் நூலில் வெளியிட்டுள்ளேன் . 

5. திரி மூர்த்தி கொற்றவை : இங்கு மாமல்லன் காலத் 
துக் கொற்றவை உருவங்களை விளக்குவேன் . மாமல்லபுரத் 
தில் திரிமூர்த்தி குகைக்கோயிலுக்குப் பக்கத்தில் ஒரு 
பாறையில் புடைப்புச் சிற்பமாக அமைக்கப்பட்ட கொற்றவை 
யின் உருவம் ஒன்று உண்டு. இந்த உருவத்தைத் துர்க்கா 
லக்ஷ்மி என்றுங் கூறுவர் . இக் கொற்றவையின் திருவுருவம் , 


உளளன . 


நூலில் 


சிற்பக்கலை 


93 


கைகள் 


காலடியில் 


எருமைத் தலையின் மேலே நின்ற 

கோலமாக 

அமைந் 
துள்ளது . 

தலையில் மகுடம் மிளிர்கிறது . காதுகளில் பத்திர 
குண்டலங்கள் மின்னுகின்றன . எட்டுக் கைகள் உள்ளன . 
ரண்டு கைகளில் சங்கு சக்கரம் ஏந்தியுள்ளார் . இரண்டு 

அபயவரத முத்திரை காட்டுகின்றன. மற்றக் 
கைகள் கேடயம் , வில் , அம்பு , மணி முதலிய ஆயுதங்களைத் 
தாங்கியுள்ளன . அரையில் மணிமேகலை அணிந்துள்ளார் . 
இரண்டு 

வீரர்கள் மண்டியிட்டு அமர்ந் 
திருக்கின்றனர் . 

6. வராகமண்டபக் கொற்றவை : கொற்றவையின் 
இன்னொரு சிற்ப உருவம் , மாமல்லபுரத்து வராகமண்டபத் 
தின் சுவரில் புடைப்புச் சிற்பமாக இருக்கிறது . இந்தக் 
கொற்றவை ஒரு பீடத்தின் மேல் நின்றவண்ணமாகக் காட்சி 
யளிக்கிறார் . தலையில் மணிமுடியணிந்து காதுகளில் பொற் 
குழைகள் மின்ன , வீரமும் வெற்றியும் முகத்தில் விளங்கக் 
கொற்றவை எழுந்தருளியிருக்கிறார் . இவருக்கு நான் 
கைகள் உள்ளன . இரண்டு கைகளில் சங்கு சக்கரங்கள் 
ஏந்தி ஓர் இடது கையைத் தொடையின் மேல் ஊன்றி 
ஒரு வலக்கையில் அபய முத்திரை காட்டுகிறார் . கழுத்து 
கை கால்களில் அணிகலன்கள் அலங்கரிக்கின்றன . தலைக்கு 
மேல் கொற்றக் குடை காட்சியளிக்கிறது . வலப்புறத்திலும் 
இடப்புறத்திலும், கொற்றவையின் ஊர்திகளான சிங்கமும் 
மானும் காணப்படுகின்றன . ஏவற்றொழில்புரியும் நான்கு 
பூதங்களின் குறள் உருவங்கள் , கொற்றவையின் இருபுறத் 
திலும் அந்தரத்தில் இருப்பதுபோலக் காட்சியளிக்கின்றன . 
காலடியில் , இருபுறத்திலும் இரண்டு ஆட்கள் மண்டியிட்டு 
அமர்ந்திருக்கின்றனர் . 

வலப்புறத்தில் 
இருப்பவன் இடது கையினால் தன் தலைமுடியைப் பிடித்துக் 
கொண்டு வலக்கையினால் தன் கழுத்தை அரிந்து கொள் 
கிறான் . 

7. இளங்கோயில் கொற்றவை : மாமல்லபுரத்திலே , 
இப்போது துரௌபதை இரதம் " என்று பெயர் கூறப் 


கொற்றவைக்கு 


94 


நரசிம்மவர்மன் 


படுகிற பாறைக்கோயில் கொற்றவைக் கோயிலாகும் . இளங் 
கோயில் அமைப்பாக உள்ள இக் கோயிலின் சுவர்களில் 
கொற்றவையின் உருவங்கள் புடைப்புச்சிற்பமாக அமைக்கப் 
பட்டுள்ளன . 

இக் கோயிலின் திருவுண்ணாழிகை (கருவறை )யின் 
சுவரில் கொற்றவையின் திருவுருவம் தாமரைப்பூவின் மேல் 
நின்றவண்ணம் காட்சியளிக்கிறது . தலையில் 

கரண்டக 
மகுடபு ம் காதுகளில் பத்திர குண்டலங்களும் கழுத்திலும் 
மார்பிலும் கை கால்களிலும் அணிகலன்களும் அணிந்து , 
அரையில் மணிமேகலை விளங்கக் கொற்றவை காட்சியளிக் 
கிறார் . மேல் இரண்டு கைகளில் சங்கு சக்கரங்களை ஏந்தி 
ஒரு வலது கையை அபய முத்திரையாகவும் ஒரு இடது 
கையைத் தொடைமீது சார்த்தியும் கம்பீரமாக எழுந்தருளி 
யிருக்கிறார் . குறள் உருவமுள்ள நான்கு பூதகணங்கள் 
ஆகாயத்தில் நிற்பதுபோல இருக்கின்றன . காலடியில் , 
தரையின் மேலே இரண்டு ஆட்கள் மண்டியிட்டு அமர்ந் 
திருக்கிறார்கள் . வலது புறத்தில் உள்ள ஆள் , தன் இடது 
கையினால் தன்னுடைய தலைமுடியைப் பிடித்துக்கொண்டு 
வலது கையினால் கத்திகொண்டு தலையை அறுக்கிறான் . 
மற்ற ஆள் , கைகூப்பி வணங்கிக்கொண்டே தியானம் 
செய்கிறான் , 
8 . 

துவார பாலிகை : கருவறையின் வாயிலின் வெளிப் 
புறத்தில் துவாரபாலிகையர் உருவங்கள் புடைப்புச் சிற்ப 

அமைக்கப்பட்டுள்ளன . வலதுபுரத்துத் துவார 
பாலிகை எதிர்பார்வையாக நிற்கிறாள் . தலையில் மகுட 
காதுகளில் பெரியபத்திர 

குண்டலங்கள் 
அணிந்து , இடதுகையை இடுப்பில் ஊன்றி , வலதுகையில் 
வாளேந்தி நிற்கிறாள் . பக்கத்தில் கேடயம் இருக்கிறது. 

இடது புறத்துத் துவாரபாலிகை சற்றுப் பக்கவாட்ட 
மாக நிற்கிறாள் . தலையில் மகுடமணிந்து , காதுகளில் பத்திர 
குண்டலங்கள் மின்ன , இடதுகையை இடுப்பில் ஊன்றி 
வலது கையில் பிடித்த வில்லைத் தரையில் ஊன்றி இருக் 


மாக 


மணிந்து , 


சிற்பக்கலை 


கிறாள் . இடதுகாலை ஊன்றி வலதுகாலை மடக்கி நிற்கும் . 
காட்சி காணத்தக்கது . வாயிலின் மேலே மகரதோரணம் 
சித்திரிக்கப்பட்டிருக்கிறது . 

இந்தக் கோயிலின் வெளிப்புறத்திலும் சுவர்களில் 
இதுபோன்ற கொற்றவையின் சிற்ப உருவங்கள் புடைப்புச் 
சிற்பங்களாக அமைக்கப்பட்டுள்ளன. கருவறையின் பின் 
புறச் சுவரில் ( வெளிப்பக்கத்தில் ) செதுக்கியமைக்கப் 
பட்டுள்ள கொற்றவை எருமைத்தலையின்மேல் நிற்பது 
போன்று அமைந்திருக்கின்றது . 


வராக மண்டபத்து மேற்புறத்தில் உள்ள தாமரைப்பூ சிற்பம் 

இன்னொரு கொற்றவையின் சிற்ப உருவம் மாமல்ல 
புரத்து வராகப்பெருமாள் குகைக்கோயிலின் சுவரில் 
புடைப்புச் சிற்பமாக அமைக்கப்பட்டுள்ளது . இந்தச் 
சிற்ப உருவம் , மாமல்லபுரத்து 

மண்டபத்துக் 
சிற்பம் போலவே ( மேலே கூறப்பட்டது 
போலவே ) உள்ளது . எட்டுக் கைகளுள்ள இந்தச் சிற்பம் , 
எருமைத் தலையின்மேல் ( மகிடாசுரன் தலை ) நிற்பது 


வராக 


கொற்றவை 


96 


நரசிம்மவர்மன் 


போல அமைந்துள்ளது . இரண்டு புறத்திலும் இரண்டு 
பூதகணங்கள் அந்தரத்தில் நிற்கின்றனர் . அவற்றிற்கு 
மேலே இரண்டு மூலையிலும் ஊர்திகளான சிங்கமும் கலை 
மானும் நிற்கின்றன . கொற்றவையின் காலடியில் இரண்டு 
ஆட்கள் மண்டியிட்டு அமர்ந்துள்ளனர் . 


8 


க 


R38 


2 


I 


வராக மண்டபத்தின்மேல் உள்ள தாமரைப்பூ சிற்பம் 

9. திருச்சி கொற்றவை : மாமல்லன் காலத்தில் 
அமைக்கப்பட்ட மற்றொரு கொற்றவையின் திருவுருவம் , 
திருச்சிராப்பள்ளி மலையில் உள்ள குகைக்கோயில் சிற்ப 
மாகும் . திருச்சிராப்பள்ளி மலையில் இரண்டு குகைக் 
கோயில்கள் உள்ளன . மேல் குகைக்கோயில் மகேந்திர 
வர்மன் - காலத்தில் அமைக்கப்பட்டது . கீழ்க் குகைக் 
கோயில் மாமல்லன் காலத்தில் அமைக்கப்பட்டது . ஆனால் , 


சிற்பக்கலை 


97 


இந்தக் குகைக்கோயில் முழுதும் செம்மையாக அமைக்கப் 
படவில்லை . இக் குகைக்கோயிலின் சுவரில் புடைப்புச் 
சிற்பமாகக் கொற்றவையின் உருவம் அமைக்கப்பட்டுள் 
ளது . இதுவும் நான்கு கைகளுள்ள சிற்பம் . பீடத்தின் 
மேல் கொற்றவை நிற்பது போல அமைக்கப்பட்டுள்ளது . 
கொற்றவையின் காலடியில் இரண்டு மனிதர் தரைமேல் 


COX 


(u 


வராக மண்டபத்தின்மேல் உள்ள தாமரைப்பூ சிற்பம் 


மண்டியிட்டமர்ந்து இருக்கின்றனர் . அவர்களில் வலப் 
புறத்தில் இருப்பவன் , வழக்கம்போலத் தன் தலையைத் 
தானே வாளினால் அறுத்துக்கொள்கிறான் . இந்தச் சிற்ப 
உருவம் , முக்கியமாக அடிப்பகுதி , செம்மையாகப் பூர்த்தி 
செய்யப்படாமலே விடப்பட்டிருக்கிறது . 


98 


நரசிம்மவர்மன் 


மேலே கூறப்பட்ட கொற்றவைகளின் சிற்ப உருவங் 
களில் , ஒரு ஆள் தன் கையினாலே தன் தலையை வாள் 
கொண்டு அரிந்துகொள்கிறதுபோல அமைக்கப்பட் 
டுள்ளதைக் காண்கிறோம் . இதன் கருத்து என்ன ? 

வீரன் ஒருவன் தன் வழிபடு தெய்வமாகிய கொற்ற 
வைக்குத் தன் தலையைப் பலியிடுவதை இச் சிற்பங்கள் 
காட்டுகின்றன . 

உயிரைப் பொருளென மதியாமல் , 
வெற்றியையே உயிராகக் கருதும் வீரர்கள் , கொற்றவைக் 
• கோயிலில் சென்று , தங்கள் அரசன் வெற்றிபெறுவானாக 
என்று வரம் கேட்டுத் தங்கள் தலையைத் தாங்களே அறுத் 
துக் கொற்றவையின் திருவடிகளில் வைப்பது பண்டைக் 
காலத்து வழக்கம் . இதனை , 

மருவூர் மருங்கின் மறங்கொள் வீரரும் 
பட்டின மருங்கிற் படைகெழு மாக்களும் , 
முந்தச் சென்று முழுப்பலி பீடிகை 
வெந்திறன் மன்னற் குற்றதை யொழிக்கெனப் 
பலிக்கொடை புரிந்தோர் வலிக்குவரம் பாகெனக் 
கல்லுமிழ் கவணினர் கழிப்பிணிக் கறைத்தோற் 
பல்வேற் பரப்பினர் மெய்யுறத் தீண்டி 
யார்த்துக் களங்கொண்டோர் ஆரம ரழுவத்துச் 
சூர்த்துக் கடைசிவந்த சுடுநோக்குக் கருந்தலை 
வெற்றிவேந்தன் கொற்றங் கொள்கென 
நற்பலி பீடிகை நலங்கொள வைத்தாங்கு 
உயிர்ப்பலி யுண்ணும் உருமுக்குரன் முழக்கத்து 

மயிர்க்கண் முரசொடு வான்பலி யூட்டி 
என்னும் சிலப்பதிகாரச் செய்யுளால் அறியலாம் .1 கலிங் 
கத்துப்பரணியும் இதனைக் கூறுகிறது : 
" அடிக்கழுத்தி னுடன்சிரத்தை அரிவ ராலோ 

அரிந்தசிரம் அணங்கின்கைக் கொடுப்ப ராலோ 
கொடுத்தசிரங் கொற்றவையைத் துதிக்கு மாலோ 

குறையுடலங் கும்பிட்டு நிற்கு மாலோ . 
1 , சிலம்பு . கு - ஆம் காதை எசு - அஅ . 


சிற்பக்கலை 


99 


என்னும் செய்யுள் , வீரர்கள் கொற்றவைக்குத் தலைப்பலி 
கொடுக்கும் வழக்கத்தை நன்கு விளக்குகிறது . தக்க 
யாகப் பரணியிலும் இச் செய்தி கூறப்படுகிறது . 

எனவே , கொற்றவையின் உருவச் சிற்பங்களில் 
காணப்படுகிற தலையை அறுக்கும் உருவம் , வீரர்களின் 
உருவம் என்பதும் அவ் வீரர்கள் தமது அரசன் வெற்றி 
பெறுவதற்காகத் தமது தலையைத் தாங்களே அறுத்துக் 
கொற்றவைக்குப் பலி கொடுக்கிறார்கள் என்பதும் அறியத் 
தக்கன . 

10. போர் மடந்தை : மாமல்லன் காலத்தில் அமைக் 
கப்பட்ட கொற்றவையின் மற்றொரு உருவச்சிற்பம் மகிஷா 
சுரமர்த்தனி குகைக்கோயிலில் இருக்கிறது . பாறைச்சுவரில் 
புடைப்புச் சிற்பமாக அமைக்கப்பட்டுள்ள இந்த அழகிய 
சிற்பம் , கொற்றவை மகிஷாசுரனுடன் போர் செய்வது 
போல அமைந்திருக்கிறது . 
இதில் , வெற்றி மடந்தையாகிய கொற்றவை மகிஷாசுர 
போர் செய்கிற போர்க்களக் காட்சி சிற்ப 

அமைக்கப்பட்டிருக்கிறது . 
தன் ஊர்தியாகிய சிங்கத்தின் முதுகில் அமர்ந்து வில்லை 
வளைத்து நாணை வலித்து அம்பு எய்கிறார் . இக் கொற்ற 
வைக்கு எட்டுக் கைகள் உள்ளன . இடது கையில் வில்லைப் 
பிடித்து வலதுகையில் நாணைவலித்து அம்பு எய்கிறார் . 
மற்ற ஆறு கைகளில் கேடயம் , கட்டாரி , வாள் , சங்கு , 
சக்கரம் , பாசம் , மணி முதலிய ஆயுதங்களைத் தாங்கி 
யுள்ளார் . தலையில் மகுடமும் , காதில் குண்டலங்களும் 
மின்னுகின்றன . முகத்தில் வீரமும் வெற்றியும் உறுதியும் 
மிளர்கின்றன . 

ஊர்தியாகிய சிங்கம் , மகிஷாசுரன் பக்க 
மாகப் பாய்கிறது . கொற்றவையின் பரிவாரங்களாகிய 
குறள் உருவம் உள்ள பூதகணங்கள் கத்தி கேடயம் 
முதலிய ஆயுதங்களைத் தாங்கி மகிஷாசுரனுடைய படை 
யுடன் போர் செய்கின்றன . ஒரு பூதம் கொற்றவைக்குக் 

1 . க . பரணி . கோயில் : கடு . 


டைன 


உருவமாக 


கொற்றவை , 


100 


நரசிம்மவர்மன் 


1 


அசுரன் 


குடை பிடிக்கிறது . கொற்றவையின் தோழியாகிய ஒரு 
பெண்தெய்வம் , மண்டியிட்டவண்ணம் பகைவனை உடை 
வாளினால் ஓங்கி வெட்டுகிறது . 

கொற்றவைக்கு எதிரே எருமை முகம் உள்ள மகிஷா 
சுரன் கனமுள்ள தண்டாயுதத்தை ஏந்தி இரண்டு கைகளி 
னாலும் ஓங்கி அடிக்கப் பார்க்கிறான் . ஆனால் , கொற்ற 
வைக்கு முன் அவன் ஆற்றல் நிற்கமுடியவில்லை. அவன் 
மனந் தளர்ந்து பின்னடைகிறான் . அவன் தலைக்கு மேலே 
காணப்படுகிற குடை அவன் அசுரர்களின் அரசன் என்ப 
தைக் காட்டுகிறது . 

மகிஷாசுரனுடைய கால்களுக்குக் கீழே ஒரு வீரன் 
கொல்லப்பட்டு இறந்து கிடக்கிறான் . ஒரு வீரன் சிங்கத் 
துக்கு எதிரில் தலை கீழாகக் குதிக்கிறான் . இரண்டு 
அசுரர்கள் கத்தியும் கேடயமும் தாங்கி நிற்கிறார்கள் . ஒரு 

ஒரு பூதத்துடன் போர் செய்கிறான் . காதில் குண் 
டலங்களை யணிந்து சடைமுடியுடன் ஒருவர் ( முனிவர் ?) . 
தரையிலே மண்டியிட்டு உட்கார்ந்து இடது கையைத் தரை 
யில் ஊன்றி வலது கை விரலினால் மகிஷாசுரனைச் சுட்டிக் 
காட்டுகிறார் . 

போர்க்களக் காட்சி நம் கண்முன்னே நிற்கிறது . 
போரின் கடைசி கட்டம் ; அடுத்த நிமிஷத்தில் முடியப் 
போகிற போரிலே , கொற்றவையின் வெற்றியும் மகிஷா 
சுரனின் தோல்வியும் இப்போதே காணக் கிடக்கின்றன ! 
இந்தச் சிற்பத்தின் அழகும் செவ்வியும் என்னே , என்னே ! 
இந்தச் சிற்ப உருவத்தை அமைத்து வைத்த கலைச் 
செல்வன் யாரோ ? அவன் பெயர் மறைந்து விட்டது . 
ஆனால் , அவன் அமைத்து வைத்த இச்சிற்பக் கலை அவன் 
புகழைப் பாடிக் கொண்டிருக்கிறது ! இச்சிற்பத்தின் 
செவ்விய அமைப்பைக் காணும்போது நம்முடைய மனம் 
பெருமை கொண்டு இறுமாப்புடன் துள்ளிக் குதிக்கிறது . 
தமிழ்நாடு , காவியப் புலவரைப் பெற்றிருந்தது போலவே 
சிறந்த சிற்பக் கலைஞரையும் - பெற்றிருந்தது என்பதை 


சிற்பக்கலை 


101 


நினைக்கும்போது நம்மை யறியாமலே - நமக்குப் பெருமிதம் 
தோன்றுகிறது . 

11. வராகப் பெருமாள் : வராகப் பெருமாள் என் 
பது திருமாலின் பத்து அவதாரங்களில் ஒன்றாகிய பன்றி 
யின் உருவம் . வராகப் பெருமாளைத் திருப்பன்றி யாழ்வார் 
என்றும் கூறுவர் . திருமால் காட்டுப் பன்றியாகத் திருவவ 
தாரம் செய்து , நீரிலே மூழ்கிக்கிடந்த நிலமகளை வெளியில் 
கொண்டுவந்தார் என்பது புராணக் கதை . வராகப் பெரு 
மாளுக்குப் பண்டைக் காலத்திலே தமிழ் நாட்டிலே பல 
இடங்களில் கோவில்கள் இருந்தன . ஆமை , மீன் , பன்றி , 
நரசிங்கம் முதலிய திருமாலின் அவதாரங்களில் ஆமைக்கும் 
மீனுக்கும் தனியே கோயில்கள் கிடையா . நரசிங்க மூர்த் 
திக்குப் பிற்காலத்திலே கோயில்கள் தனியாக ஏற்பட்டன . 
ஆனால் , நரசிங்கமூர்த்திக்குக் கோயில் உண்டாவதற்கு 
முன்னரே , மிகப் பழைய காலத்திலேயே வராகப் பெருமா 
ளுக்குக் கோயில்கள் ஏற்பட்டிருந்தன . 

திருமால் அடியாரான ஆழ்வார்களும் , திருமால் திரு 
வவதாரங்கள் எல்லாவற்றையும் போற்றுகிறார்களானாலும் , 
வராகப் பெருமாளைச் சிறப்பாகப் போற்றியிருக்கிறார்கள் . 

மாமல்லன் நரசிம்மவர்மன் காலத்திலே வராகப் பெரு 
மாளின் திருவுருவங்கள் மாமல்லபுரத்துக் குகைக் கோயில் 
களிலே புடைப்புச் சிற்பமாக அமைக்கப்பட்டன. அவை , 
வராக மண்டபம் என்று வழங்கப்படுகிற குகைக்கோயிலின் 
சுவரில் உள்ள சிற்பமும் , வராகப் பெருமாள் குகைக் கோயி 
லில் உள்ள சிற்பமும் ஆகும் . 

வராக மண்டபத்தில் பாறைச் சுவரில் உள்ள புடைப் 
புச் சிற்பம் வெகு அழகானது . இதில் , வராகப் பெருமாள் 
இடது காலை ஊன்றி வலது காலை மடக்கித் தூக்கியிருக் 
கிறார் . அவரது தூக்கிய பாதம் நாக அரசனின் தலைமேல் 
வைக்கப்பட்டிருக்கிறது . நாகராசன் மனைவி கைகூப்பி 
வணங்குகிறார் . நாகராசனும் அவன் மனைவியும் தலைக்கு 
மேல் பாம்பின் உருவம் உடையவர்களாய் உள்ளனர் . 


102 


நரசிம்மவர்மன் 


வலது 


அவர்களின் இடுப்புக்குக் கீழே தண்ணீர் இருக்கிறது . 
வராகப்பெருமாளின் மடக்கிய காலின் தொடையின் மேலே , 
நீரிலிருந்து எடுத்த நிலமகளை உட்கார வைத்திருக்கிறார் . 
தொடையின் மேல் அமர்ந்த நிலமகள் கரண்டக மகுடம் 
தலையில் அணிந்து , காதில் பத்திர குண்டலங்கள் விளங்க , 
அழகிய தோற்றத்தோடு காணப்படுகிறார் . தொடைமேல் 
அமர்ந்திருக்கும் நிலமகளின் ( பூதேவின் ) கால்களை வராகப் 
பெருமாள் இடது கைகளால் பிடித்துக்கொண்டு 
கையினால் அவர் முதுகைத் தாங்கிக் கொண்டிருக்கிறார் . 
வராகப் பெருமாளின் மற்ற இரண்டு கைகளில் சங்கு , 
சக்கரங்கள் இருக்கின்றன . வராகப் பெருமாளின் திருமுகம் 
காட்டுப் 

பன்றியின் உருவமாக அமைந்து , ஒற்றை 
மருப்புடன் காணப்படுகிறது . 

தலையில் 

கிரீடமகுடம் 
விளங்குகிறது . 

நீரிலே அழுந்திக் கிடந்த நிலமகளைத் 
திருமால் , வராகப் பெருமாள் உருவங்கொண்டு வெளியே 
எடுத்துத் தொடையின் மேல் வைத்த வண்ணம் நிற்கிறார் . 
அவருடைய காலின்கீழ் நீரும் நீரில் வாழும் நாகனும் 
காணப்படுகின்றனர் . நாரதர் வீணை வாசித்துத் திருமாலைப் 
புகழ்ந்து பாடுகிறார் . தேவர்களும் துதித்துப் போற்று 
கிறார்கள் . 


சிலம்பு முதல் கலனணிந்தோர் செங்கற்குன்றம் 

திகழ்ந்ததெனத் திருவுருவம் பன்றியாகி 
இலங்கு புவி மடந்தைதனை இடத்துப் புல்கி 

எயிற்றினிடை வைத்தருளிய எம்ஈசன் காண்மின் 
என்று திருமங்கை யாழ்வார் பாடியதற்கேற்ப , வராகப் 
பெருமாள் இச் சிற்பத்தில் காட்சியளிக்கிறார் . 

வராகப்பெருமாள் குகைக்கோயிலில் இருக்கிற வராகப் 
பெருமாள் உருவமும் மேலே கூறப்பட்ட உருவம் 
போன்றதே . ஆனால் , து கருங்கல் சிற்பம் அன்று ; 
சுதையினால் அமைந்த உருவம் . இது இன்றும் வழிபடப் 
படுகிறது . இந்த வராக மூர்த்தியின் பக்கத்தில் முனிவர் 
தேவர்கள் முதலியவர்களின் உருவங்கள் காணப்படவில்லை . 


சிற்பக்கலை 


103 


. 


12. திருமகள் ( கஜலக்ஷ்மி ) : வராக மண்டபத்தில் 
உள்ள இன்னொரு சிற்ப உருவம் திருமகளின் உருவமாகும் . 
இச் சிற்ப உருவத்தில் , திருமகள் தாமரைப் பூவின்மேல் 
அமர்ந்திருக்கிறார் . திருமகளுக்குச் சற்றுப் பின்னால் 
இரண்டு யானைகள் நிற்கின்றன. வலப்புறத்தில் இருக்கிற 
யானை , தன் தும்பிக்கையினால் பொற்குடத்திலிருந்து திரு 
மஞ்சன நீரைத் திருமகளின் திருமுடிமேல் பொழிகிறது . 
திருமகளுக்கு முன்புறத்தில் , பக்கத்திற்கு இருவராக 
நான்கு தெய்வ மகளிர் நிற்கின்றனர் . இவர்களில் இருவர் , 
தமது தோளின் மேல் நீர்க்குடத்தை ஏந்தி நிற்கின்றனர் . 

இதே மாதிரி , திருமகளின் மற்றொரு சிற்ப உருவம் 
மகாபலிபுரத்து வராகப் பெருமாள் குகைக் கோயிலிலும் 
அமைக்கப்பட்டிருக்கிறது . அந்தச் சிற்பத்திலும் இந்தச் 
சிற்பம் போன்றே எல்லா அமைப்புக்களும் காணப்படு 


கின்றன . 


13. கங்காதரமூர்த்தி : கங்காதர மூர்த்தியின் உருவம் 
வராகப் பெருமாள் குகைச் கோயிலின் சுவரில் புடைப்புச் 
சிற்பமாக அமைக்கப்பட்டிருக்கிறது . சிவபெருமான் 
முடியுடன் இடதுகையை இடுப்பில் ஊன்றி , வலது கையை 
அபயம் காட்டி நிற்கிறார் . மற்றொரு இடது கையில் மணி 
மாலை ( ? ) வைத்திருக்கிறார் . மற்றொரு வலது 

கையில் 
சடைமுடியிலிருந்து ஒரு புரிசடையைப் பிரித்துப் பிடித் 
திருக்கிறார் . அந்தப் புரிசடையில் கங்கை , பெண்மகள் 
உருவமாக வந்து தங்குகிறாள் . 

வையக நெளியப்பாய்வான் வந்திழி கங்கையென்னும் 
தையலைச் சடையிலேற்றார் சாய்க்காடு மேவினாரே ” 


என்றும் , 
“ வெஞ்சின முகங்களாகி விசையொடு பாயுங் கங்கை 

செஞ்சடை யேற்றார் சேறைச் சென்னெறிச் செல்வனாரே ” 
என்றும் , 


104 


நரசிம்மவர்மன் 


கயல்பாயச் கடுங்கலுழிக் கங்கை நங்கை 

ஆயிரமா முகத்தினொடு வானிற்றோன்றும் 
புயல்பாயச் சடைவிரித்த பொற்புத் தோன்றும் 

பொழில் திகழும் பூவணத்தெம் புனிதனார்க்கே ” 
என்றும் திருநாவுக்கரசர் கூறியதற் கேற்ப , இந்தச் சிற்பம் 
எழில்பெற அமைக்கப்பட்டிருக்கிறது . இதுபோன்று 
இன்னொரு கங்காதர மூர்த்தியின் உருவம் , தர்மராஜரதத் 
தின் சுவரில் இருக்கிறது .. 

14. நான்முகன் : வராகப் பெருமாள் குகைக் கோயிலி 
லும் நான்முகனாகிய பிரமனுடைய உருவம் புடைப்புச் சிற்ப 
மாக அமைக்கப்பட்டிருக்கிறது . இதில் , பிரமனுக்கு மூன்று 
முகங்கள் காட்டப்பட்டுள்ளன மற்றொரு முகம் பின்புறம் 
இருப்பதாகக் கருதவேண்டும் . தருமராஜன் இரதத்திலும் 
நான்முகனுடைய ஒரு சிற்ப உருவம் இருக்கிறது . 

15. திரிவிக்கிரம மூர்த்தி (உலகளந்த பெருமாள் ) : 
வராக மண்டபத்துத் தென்புறச் சுவரில் திரிவிக்கிரமனின் 
உருவச் சிற்பம் காணப்படுகிறது . திரிவிக்கிரமன் நீண்டு 
நிமிர்ந்த உருவத்தோடு வலதுகாலைத் தரையில் ஊன்றி 
நின்று , இடதுகாலைத் தோள்வரையில் உயர்த்தித் தூக்கி நிற் 
கிறார் . தலையில் நீண்டமுடி தரித்திருக்கிறார் . பக்கத்துக்கு 
நான்காக எட்டுக் கைகள் உள்ளன . வலது பக்கத்து நான்கு 
கைகளில் , வாள் குற்றுடைவாள் சக்கரம் ஆகிய ஆயுதங் 
களை ஏந்திக்கொண்டு ஒரு கையைத் தலைக்குமேல் தூக்கி 
ஆகாயத்தைத் தாங்குவது போலக் காணப்படுகிறார் . இடது 
பக்கத்து நான்குகைகளில் , ஒரு கையில் வில்லை ஏந்தி மார் 
போடு சேர்த்து வைத்திருக்கிறார் . மற்றக் கைகளில் கேடய 
மும் சங்கும் ஏந்தியிருக்கிறார் . ஒரு கையை நீட்டி அந்தத் 
திசையை இரண்டு விரல்களினால் சுட்டிக் காட்டுகிறார் . 

நிலங்கடந்த நெடுமுடி யண்ணலாகிய இவரின் தோற்றம் 
கம்பீரத்துடன் காணப்படுகிறது . இவருக்கு வலப் பக்கத் 
தின் மேல் புறத்தில் , நாய்த் தலையுடைய ஒரு ஆள் அந்தரத் 
தில் நிற்பதுபோல இருக்கிறான் . இது எதைக் குறிக்கிறது 


சிற்பக்கலை 


105 


காலடியில் 


என்பது தெரியவில்லை . இவ் வுருவத்துக்குப் பக்கத்தில் 
பிரமன் தாமரைப் பூவில் அமர்ந்து இருக்கிறார் . வலது பக்கத் 
தின் மேல்புறத்தில் ஒரு தேவன் உட்கார்ந்திருக்கிறான் . 
திருமாலின் தோளுக்குக் கீழே , வலது பக்கத்திலும் இடது 
பக்கத்திலும் சூரிய சந்திரர்கள் ஆகாயத்தில் நின்ற வண்ண 
மாகத் தமது கைகளினாலே திருமாலைச் சுட்டிக் காட்டு 
கிறார்கள் . சந்திரனுக்குப் பக்கத்தில் , ஒரு ஆள் கையில் 
கட்டாரி ஏந்திக் குனிந்த வண்ணம் ஆகாயத்தில் பறப்பது 
போலக் காணப்படுகிறான் . 
திருமாலின் 

தரையிலே பக்கத்துக்கு 
இரண்டு பேராக நான்கு ஆட்கள் தலையில் மகுடம் அணிந்து 
உட்கார்ந்திருக்கிறார்கள் . இவர்களில் ஒருவர் பலிச்சக்கர 
வர்த்தி ; ஒருவர் சுக்கிராசாரியார் . மற்ற இருவரும் அமைச் 
சரும் சேனாபதியும் போலும் . கம்பீரமாகவும் மிடுக்காகவும் 
உள்ள இந்தச் சிற்ப உருவம் , பலிச்சக்கரவர்த்தியிடம் 
திருமால் வாமனன் ( குள்ளன் ) உருவமாகச் சென்று 
மூன்றடி மண் கேட்டுப் பெற்று , திரிவிக்கிரம மூர்த்தியாக 
ஓங்கி வளர்ந்து நிலமளந்த கதையைத் தெரிவிக்கிறது . 

" பொருமா நீள்படை ஆழி சங்கத்தொடு 
திருமா நீள்கழல் ஏழுலகும் தொழ 
ஒருமாணிக் குறளாகி நிமிர்ந்த அக் 

கருமாணிக்கம் என்கண் னுளதாகுமே ” 
என்று நம்மாழ்வாரும் , 
" கண்டவர்தம் மனம்மகிழ மாவலிதன் வேள்விக் 

களவின்மிகு சிறுகுறளாய் மூவடியென்று இரந்திட்டு 
அண்டமும் இவ்வலைகடலும் அவனிகளு மெல்லாம் 

அளந்தபிரான் அமரும் இடம் அரிமேய விண்ணகரம் 
என்று திருமங்கையாழ்வாரும் அருளியபடி , இந்தச் சிற்ப 
உருவம் மிக எழில்பட அமைந்திருக்கிறது .. 

16. அநந்தசயன மூர்த்தி : அநந்தசயன மூர்த்தியின் 
கம்பீரமான அழகிய சிற்பம் , மகிஷாசுரமண்டபம் என்னும் 


106 


நரசிம்மவர்மன் 


குகைக்கோயிலின் பாறைக் கல்லில் புடைப்புச் சிற்பமாக 
அமைக்கப்பட்டிருக்கிறது . 

உயரமான மஞ்சம்போல அமைந்திருக்கிற ஆதிசே 
ஷன்மேல் திருமால் காலை நீட்டி மல்லாந்துபடுத்து அறிது 
யில் ( யோகநித்திரை ) செய்கிறார் . 

செய்கிறார் . ஆதிசேஷனுடைய 
ஐந்து தலையுடைய படம் குடைபோல நிழல் செய்கிறது . 
அறிதுயில் கொள்ளும் திருமால் இரண்டு கைகளுடன் 
காணப்படுகிறார் . வலது கையைப் படுக்கைமேல் நீட்டி இடது 
கையின் முழங்கையைத் தூக்கி , பாம்புப்பாயலின் மேல் சுக 
மாகப் படுத்திருக்கும் செவ்வி அழகாயிருக்கிறது . மணி 
மகுடம் தரித்த திருமுடியும் ஆழ்ந்த சிந்தனையுடன் 
அமைதியாக இருக்கிற முகமும் இனிய காட்சியாக இருக் 
கின்றன . அரையில் வேட்டி தரித்துக் கால்களை நீட்டிப் 
படுத்திருக்கிறார் . இவ்விதமாக அறிதுயில் கொள்ளும் 
மாயோனுடைய சிற்ப உருவம் பார்ப்பவர் மனத்தைக் கவர் 

. 


கிறது . 


கனமான 


இவருடைய கால்பக்கத்தில் இரண்டு வீரர்கள் கனமான 
ஆயுதத்தைக் கையில் தாங்கி நிற்கிறார்கள் . அவர்கள் 
மிடுக்கும் முரட்டுத்தனமும் வன்கண்மையும் உடையவ 
ராகத் தேதோன்றுகின்றனர் . இவர்கள் 

கதா 
யுதத்தைத் தமது இரண்டு கைகளாலும் . தூக்கி , திரு 
மாலை அடித்துக் கொல்லப்பார்க்கிறார்கள் . இந்த வீரர்கள் 
மது , கைடபன் என்னும் பெயருள்ள அசுரர்கள் . திருமால் 
துயில் கொண்டிருக்கும்போது , அவருடைய 

காதுகளி 
லிருந்து இவர்கள் தோன்றினார்கள் என்று புராணக்கதை 
கூறுகிறது . 

பள்ளிகொண்டிருக்கிற திருமாலுக்குமேலே, ஆகாயத் 
தில் இரண்டு உருவங்கள் பறந்து செல்வது போன்று காணப் 
படுகின்றன . இவற்றில் ஒன்று அழகான உடலையுடைய 
பெண் உருவம் . இது துர்க்கையின் உருவம் . இத்தெய் 
வம் , திருமாலுடைய உடம்பின் ஒளியிலிருந்து உண்டா 
யிற்று என்று புராணக்கதை கூறுகிறது . இதற்குப் பக்கத் 


சிற்பக்கலை 


107 


தில் உள்ள உருவம் பருத்துக் குறுகிய உடலையுடை 
யது . இது துர்க்கையின் பரிவாரமாகிய பூதகணமாகும் . 


திருமாலின் கால்பக்கத்தில் , ஆதிசேஷ மஞ்சத்துக்குக் 
கீழே , திருமகள் மண்டியிட்டுத் திருமாலை நோக்கிக் கைகூப் 
பித்தலை வணங்குகிறார் . திருமகள் உருவச் சிற்பம் அழ 
காக இருக்கிறது . 

திருமகள் உருவத்துக்கு அருகில் , ஒரு தேவன் மண்டி 
யிட்டு உட்கார்ந்திருக்கிறார் . மற்றொரு தெய்வ உருவம் 
நின்றுகொண்டிருக்கிறது . இந்த உருவத்தின் தொடைக்குக் 
கீழ்ப்பகுதி தண்ணீரில் மறைந்திருப்பதுபோலத் தோன்று 
கிறது . இந்த இரண்டு தெய்வ உருவங்களும் யார் என்பது 
தெரியவில்லை . 


" காய்ந்திருளை மாற்றிக் கதிரிலகு மாமணிகள் 
ஏய்ந்த பணக்கதிர்மேல் வெவ்வுயிர்ப்ப - வாய்ந்த 
மதுகை டவரும் வயிறுருகி மாண்டார் 

அதுகே டவர்க்கிறுதி யாங்கு ” 1 
என்று பேயாழ்வார் கூறுவது போன்று , திருமால் காதுகளி 
லிருந்து தோன்றிய மது கைடபர்கள் , அவரைக் கொல்ல 
முயன்று கடைசியில் அவர்களே இறந்து அழிந்தார்கள் 
என்னும் புராணக்கதை இந்தச் சிற்பத்தில் சித்திரிக்கப்பட் 
டிருக்கிறது . ( படம் காண்க. ) 

17. திரிமூர்த்தி குகைக்கோயில் சிற்பங்கள் : திரிமூர்த்தி 
குகைக்கோயிலில் , வடபுறத்தில் 

பிரமனுக்கு 
ஏற்பட்ட கோயில் . இங்குள்ள துவாரபாலகர் தாடி மீசை 
யுடையவர்களாய் முனிவர்களைப்போன்று காணப்படுகிறார் 
கள் . கருவறைக்குள் பிரமன் உருவம் சுவரில் புடைப்புச் 
சிற்பமாக அமைக்கட்டிருக்கிறது . இச் சிற்பத்தின் சிறப்பு , 
என்னவென்றால் , பிரமனுக்கு ஒரே முகம் இருப்பது தான் . 
தர்மராஜ இரதத்திலும் வராகப்பெருமாள் குகைக்கோயிலி 

1 : இயற்பா : கூ ஆந்திருவந்தாதி , 66 . 


உள்ளது 


108 


நரசிம்மவர்மன் 


புராணம் 


லும் உள்ள பிரமன் உருவத்தில் மூன்று முகம் காணப்படு 
கிறது . நான்காவது முகம் பின்புறத்தில் மறைந்திருக்கிற 
தாகக் கருதவேண்டும் . இவ்வாறு நான்கு முகமுடைய 
பிரமனை , இந்த மும்மூர்த்தி குகைக்கோயிலில் ஒரே முக 
முடையவராக அமைத்திருப்பது கருதத்தக்கது . மேலும் , 
இவ்வுருவம் இளமைபொருந்திய உருவமாகக் காணப்படு 
கிறது . குமரக்கடவுள் பிரமனைச் சிறையிட்டுத் தாமே 
பிரமனுடைய படைப்புத் தொழிலை நடத்தினார் என்று 

கூறுகிறது . அந்தக் கதையை யுட்கொண்டு , 
இந்தப் பிரமனுடைய உருவம் குமரக்கடவுள் உருவம் 
போன்று அமைத்தனர்போலும் . 

நின்ற கோலமாகக் காணப்படுகிற இவ்வுருவம் , நான்கு 
கைகளையுடையது . 

வலது மேல்கையில் வட்டமான ஒரு 
பொருளை (கிண்டி ? ) ஏந்தி , இடது மேல்கையில் உருத்தி 
ராக்கமாலை பிடித்திருக்கிறார் . வலது கீழ்க்கை அபயமுத்திரை 
காட்ட , இடது கீழ்க்கை இடுப்பில் ஊன்றியிருக்கிறது . 

பிரமனுக்கு இருபக்கத்திலும் , காலடியில் , இரண்டு 
பேர் மண்டியிட்டு அமர்ந்து கையைத் தூக்கி பிரமனைக் 
காட்டிய வண்ணம் தோத்திரம் செய்கிறார்கள் . இவர் 
களுக்குமேலே , குறள் உருவமுள்ள இரண்டு பூதகணங்கள் 
ஆகாயத்தில் நின்று கையை உயர்த்திக்காட்டித் தோத்திரம் 
செய்கின்றன . 

18. சிவன் : பிரமன் கோயிலுக்கு அடுத்து நடுக் 
கோயிலாக அமைத்திருப்பது சிவபெருமான் கோயில் . இக் 
கோயில் மற்ற இரண்டு கோயில்களை விடச் சற்று முன் 
வளர்ந்திருப்பதனால் , சிவபெருமானுக்கு முதன்மையளிக் 
கிறது . இந்தக் கோயிலுக்குள் செல்ல படிகள் உள்ளன . 
வாயிலில் துவார பாலகர் உருவங்கள் உள்ளன . கருவறைச் 
சுவரில் புடைப்புச் சிற்பமாகச் சிவபொருமான் உருவம் 
அமைக்கப்பட்டிருக்கிறது . சிவபெருமானுக்குள்ள நான்கு 
கைகளில் , மேல் வலது வகையில் பரசு ( கோடரி ) தாங்கி , 
மேல் இடது கையில் ஜபமாலை ஏந்தியிருக்கிறார் . கீழ் வலது 


சிற்பக்கலை 


109 


கையை அபய முத்திரையாகவும் கீழ் இடது கையை இடுப் 
பில் ஊன்றியும் இருக்கிறார். 

சிவபெருமானுக்கு இருபுறத்திலும் காலடியில் இரண்டு 
பேர் மண்டியிட் டமர்ந்திருக்கிறார்கள் . சிவனுக்கு வலது 
புறத்திலுள்ளவர் இடது கையைத் தொடையில் ஊன்றி 
வலது கையை மார்பில் வைத்துத் தியானத்தில் இருக்கிறார் .. 
இடதுபக்கத்தில் இருப்பவர் இரண்டு கையையும் சேர்த்துக் 
கூப்பி மார்பில் வைத்துக்கொண்டு தியானிக்கிறார் . 

இவர்களுக்குமேலே , குறள் உருவம் உள்ள இரண்டு 
பூதகணங்கள் , ஆகாயத்தில் நின்று சிவபெருமானைச் சுட்டிக் 
காட்டித் தோத்திரம் செய்கிறார்கள் . 

19. - திருமால் : இக் கோயிலுக்கு இடதுபக்கத்தில் 
இருப்பது , திருமால் கோயில் . இக் கோயில் வாயிலிலும் 

பாலகர் உள்ளனர் . கருவறைக்குள்ளே சுவரில் 
புடைப்புச் சிற்பமாக நிற்கும் திருமால் , தமதுமேல் இரண்டு 
கைகளில் சங்குசக்கரம் ஏந்தியிருக்கிறார் . கீழ் வலதுகையை 
அபய முத்திரையாகவும் கீழ் டது கையை இடுப்பில் 
தாங்கியும் காட்சியளிக்கிறார் . 

இவருக்குக் காலடியில் இரண்டு பக்கத்திலும் இரண்டு 
பேர் , மண்டியிட்டு அமர்ந்து கையை உயர்த்திக்காட்டித் 
தோத்திரம் செய்கிறார்கள் . இவர்களுக்குமேலே , குறள் 
•உருவமுடைய இரண்டு பூதகணங்கள் ஆகாயத்தில் நின்று 
கையை நீட்டிக் காட்டித் தோத்திரம் செய்கிறார்கள் . 


துவார 


மும்மூர்த்தி வணக்கம் 

மும்மூர்த்தி வணக்கம் தமிழ்நாட்டில் அக்காலத்தில் 
இருந்தது . சைவ நாயன்மார்களும் வைணவ ஆழ்வார்களும் 
மும்மூர்த்தியைத் தம்முடைய பாசுரங்களில் கூறுகிறார்கள் 
சைவர்கள் மும்மூர்த்திகளில் சிவபெருமானை முதல்வராகக் 
கூறுவார்கள் . வைணவர்கள் , திருமாலை முதல்வராகக் கூறு 
வார்கள் . 


110 


நரசிம்மவர்மன் 


113 


அவரிவ ரென்றில்லை அரவணையான் பாதம் 
எவர் வணங்கி ஏத்தாதா ரெண்ணில் - பவரும் 
செழுங்கதிரோன் ஒண்மலரோன் கண்ணுதலோ னன்றே 

தொழுந்தகையார் நாளும் தொடர்ந்து .! 
என்றும் , 

தேவராய் நிற்கும் அத் தேவும் அத் தேவரில் 
மூவராய் நிற்கும் முதுபுணர்ப்பும் - யாவராய் 
நிற்கின்ற தெல்லாம் நெடுமாலென் றோராதார் 

கற்கின்ற தெல்லாம் கடை .2 
என்றும் ஆழ்வார்கள் பாடுகின்றனர் . 

கண்ணியனைக் கடியநடை விடையொன் றேறுங் 

காரணனை நாரணனைக் கமலத் தோங்கும் 
புண்ணியனைப் புள்ளிருக்கும் வேளூ ரானைப் 

போற்றாதே யாற்றநாள் போக்கி னேனே 
என்றும் , 
" மாவாய்ப் பிளந்துகந்த மாலுஞ் செய்ய 

மலரவனுந் தாமேயாய் நின்றார் போலும் 
மூவாத மேனி முதல்வர் போலும் 

முதுகுன்ற மூதூ ருடையார் போலும்.74 
என்றும் , 
" மூவன்காண் மூவர்க்கும் முதலா னான்காண் 

முன்னுமாய்ப் பின்னுமாய் முடிவா னான்காண் . ” 
என்றும் சைவ அடியார் கூறுவது காண்க . 

மும்மூர்த்தி குகைக் கோயிலைச் சார்ந்து , அதன் பக்கத் 
தில் உள்ள பாறையில் கொற்றவையின் ( துர்க்கையின் ) 

1. பூதத்தாழ்வார் : உ . ஆந்திருவந்தாதி : கஉ . 
2. திருமழிசை, நான்முகன் திருவந்தாதி : குச . 
3. அப்பர் புள்ளிருக்கும்வேளூர் : க . 
4. அப்பர் . திருச்சாய்க்காடு : சு . 
5. அப்பர் . திருமுண்டீச்சுரம் : சு . 


. 


சிற்பக்கலை 


111 


உருவம் அழகான புடைப்புச் சிற்பமாக அமைக்கப்பட் 
டிருக்கிறது . இதைப்பற்றிக் " கொற்றவை " என்னும் தலைப் 
பில் எழுதியுள்ளேன் . 


" அர்ச்சுனன் இரதத்தில் உள்ள சிற்பங்கள் 

மேற்குப்புறம் பார்த்த இந்தக் கோயிலின் திருவுண் 
ணாழிகையில் ( கருவறையில் ) சிற்ப உருவங்கள் இல்லை. 
வெளிப்புறச் சுவரில் அழகான சிற்ப உருவங்கள் கண்ணை 
யும் கருத்தையும் கவர்கின்றன . வடக்கு கிழக்கு தெற்குப் 
புறச்சுவர்கள் ஒவ்வொன்றிலும் ஐந்து கோட்டங்கள் வகுக் 
கப்பட்டு , ஒவ்வொரு கோட்டத்திலும் ஒவ்வொரு உருவங் 
கள் புடைப்புச் சிற்பமாக அமைக்கப்பட்டுள்ளன . 
சிற்பங்களைப் பார்ப்போம் . 

20. கருடவாகனப் பெருமாள் : வடபுறச் சுவரில் 
நடுநாயகமாக இருக்கும் சிற்ப உருவம் கருடவாகனப் 
பெருமாள் . இந்தச் சிற்பம் அழகாகவும் புதுமையாகவும் 
இருக்கிறலு . கருடாழ்வான் குனிந்து நின்று பெருமாளைத் 
தாங்குகிறான் , வலது காலைப் பின்னால் மடக்கி , இடது 
காலை முன்புறம் ஊன்றி , இடது கையை இடது கால் முட்டி 
மேல் தாங்கிக் குனிந்து நின்று , வலக்கை விரலால் வாயைப் 
பொத்திக்கொண்டு பயபக்தியோடு தாழ்ந்து நிற்கும் 
கருடாழ்வானின் காட்சி இனிய காட்சியே . பிற்காலத்துக் 
கருடாழ்வான் உருவச் சிற்பத்தை இக்காலத்தில் பார்க்கி 
றோம் . மனித உடம்பும் கருடப் பறவையின் வளைந்த 
கூர்மையான மூக்கும் இரண்டு இரக்கைகளும் உடைய 
கருடாழ்வான் உருவத்தைப் பெருமாள் கோயில்களில் நாம் 
கண்டிருக்கிறோம் . 

ஆனால் , இந்தக் கருடாழ்வானைப் பாருங்கள் . இவனுக் 
குச் சிறகுகள் இல்லை ; கருடப்பறவையின் கூரிய வளைந்த 
மூக்கும் இல்லை . முழுவதும் மனித உருவம் 
கருடாழ்வான் . இந்தக் கருடன் , பெருமாளுக்குப்பின் புறம் 
அடக்க ஒடுக்கமாகப் பயபக்தியோடு நிற்கிற அமைப்பை 


உடைய 


112 


நரசிம்மவர்மன் 


வேறு எந்தச் சிற்பத்திலும் நீங்கள் கண்டிருக்க முடியாது . 
பயபக்தியையும் அடக்க ஒடுக்கத்தையும் இந்தக் கருடாழ் 
வான் உருவத்தில் அமைத்துக் காட்டிய அந்தச் சிற்பியின் 
திறனே திறன் ! 

கருடாழ்வானுக்கு அருகில் பெருமாள் நிற்கிறார் . 
நீண்ட முடி தரித்து அரையிலிருந்து கணுக்கால் வரையில் 
வேட்டியணிந்து குண்டலம் முதலிய ஆபரணங்கள் விளங் 
கத் திருமால் காட்சியளிக்கிறார் . அவரது வலதுகை அபயங் 
கொடுக்கிறது . இடது கையைக் கருடாழ்வான் தோளின் 
மேல் தாங்கியிருக்கிறார் . மற்ற வலதுகை இடது கைகளில் 
சக்கரமும் சங்கும் ஏந்தியிருக்கிறார் . (படம் காண்க . 

21. அரசனும் அரசியும் : நடுநாயகமாக அமைந்துள்ள 
கருடவாகனப் பெருமாளுக்கு வலது புறத்துக் கோட்டத் 
தில் , ஒரு அரசனும் அரசியும் நிற்பது போன்ற சிற்பம் 
காணப்படுகிறது . இந்தச் சிற்பம் பல்லவ அரசனும் அவன் 
மனைவியாகிய அரசியும் என்று கருதப்படுகிறது . இவர்களின் 
உருவ அமைப்பு காட்சிக்கு இன்பமளிக்கிறது . இதற்குப் 
பக்கத்துக் கோட்டத்தில் துவாரபாலகன் உருவம் அமைந் 
திருக்கிறது . 


அழிந்த சிற்பம் 
கருடவாகனப் 

பெருமாளுக்கு இடது பக்கத்தில் 
உள்ள கோட்டத்திலும் ஆதிகாலத்தில் அரசன் அரசியின் 
உருவச் சிற்பம் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும் . இப் 
போது இந்தக் கோட்டத்தில் சிற்ப உருவம் இல்லை . இருந்த 
சிற்ப உருவங்கள் முழுவதும் செதுக்கி அழிக்கப்பட் 
டுள்ளன . இந்தக் கோட்டத்தின் அடிப்புறத்தில் , கருவறை 
யிலிருந்து அபிஷேக நீர் வெளிவருவதற்காக ஒரு துளை 
அமைக்கப்பட்டிருக்கிறது . துளை 

அமைக்கப்பட்டதும் 
இந்தக் கோட்டத்துச் சிற்பங்கள் அழிக்கப்பட்டதும் பிற் 
காலத்தில் நிகழ்ந்த நிகழ்ச்சிகளாகும் . யாரால் எப்போது 
என் அழிக்கப்பட்டது என்பது தெரியவில்லை. 


சிற்பக்கலை 


113 


ருவச் 


இதற்கு அடுத்த கோட்டத்தில் துவார பாலகரின் 

சிற்பம் அமைக்கப்பட்டிருக்கிறது . ( படம் 
காண்க . ) 

22. இந்திரன் : இனி , இதை யடுத்துள்ள கிழக்குப் 
புறச் சுவருக்குப் போவோம் . இந்தச் சுவரிலும் ஐந்து 
கோட்டம் வகுக்கப்பட்டு ஒவ்வொரு கோட்டத்திலும் சிற்ப 
உருவங்கள் புடைப்புச் சிற்பமாக அமைக்கப்பட்டுள்ளன . 
இந்தச் சிற்பங்களில் நடுநாயகமாக இருப்பது யானைமேல் 
அமர்ந்துள்ள இந்திரன் உருவம் . இந்திரன் தன் வாகன 
மாகிய ஐராவதம் என்னும் யானையின் மேல் அமர்ந்திருக் 
கிறான் . சிற்பத்தில் யானையின் முன்பக்கம் மட்டும் தெரி 
கிறது . முன் கால்கள் இரண்டும் நீண்டு தொங்கும் தும்பிக் 
கையும் தலையும் முகமும் அகன்ற காதுகளும் தெரிகின்றன . 
யானை நிற்கும் இயற்கைத் தோற்றம் நமக்கு எதிரில் காணப் 
படுகிறது . 

யானையின் கழுத்தின் மேல் , இந்திரன் தலையில் 
மகுடம் அணிந்து காதுகளில் குழை விளங்க அமர்ந்திருக் 
கிறான் . ( படம் காண்க . ) 

23. முனிவர் : இந்திரனுக்கு இடதுபுறக் கோட்டத் 
தில் , தலையில் சடா முடியும் முகத்தில் தாடி மீசைகளும் 
உள்ள ஒரு முனிவர் நிற்பது போலச் சிற்பம் அமைந்திருக் 
கிறது . முனிவர் தனது வலது தோளின் மேல் எதையோ 
(( வீணை ? ) வைத்துக் கொண்டிருக்கிறார் . இந்த முனிவர் 
நாரதராக இருக்கக் கூடும் . இவர் பக்கத்தில் ஒருவர் 
நிற்கிறார் . ( படம் காண்க .) 

24. துவாரபாலகன் : இதற்கு அடுத்த கோட்டத்தில் 
துவார பாலகன் உருவம் காணப்படுகிறது . இவன் இடது 
கையைத் தொடை மேல் வைத்து வலது கைவிரலால் 
முனிவரையும் இந்திரனையும் சுட்டிக் காட்டுகிறான் . ( படம் 
காண்க. 

க . ) 

25. இராணிகள் : இந்திரனுக்கு வலது பக்கத்துக் 
கோட்டத்தில் இரண்டு இராணிகளின் உருவச் சிற்பங்கள் 
காணப்படுகின்றன . இதில் , இராணி ஒருத்தி தலையில் 

ந.வ. - 8 


:114 


நரசிம்மவர்மன் 


ठा 


மகுடம் தரித்து 

தரித்து வலது தில் பருத்த குழையையும் 
இடது காதில் கனமான குண்டலத்தையும் அணிந்திருக் 
கிறாள் . கழுத்தில் அணிந்த மணிமாலைகள் மார்பில் தொங்கு 
கின்றன . வலது கையை இடுப்பில் ஊன்றி இடது கையை 
மடக்கித் தோளின் மேல் வைத்து , இடது புறமாகச் சிறிது 
தலைசாய்த்து எழில்பெற நிற்கிறாள் . இவள் இந்திரன் 
மனைவியான இந்திராணி போலும் . இந்த அரசியின் 
பக்கத்தில் நின்று தனது இடது கையினால் இராணியின் 
வலது தோளைப் பிடித்துக் கொண்டு இன்னொருத்தி நிற் 
கிறாள் . இவளும் தலையில் மகுடம் அணிந்து காதுகளில் 
பருத்த குழைகள் தொங்க எழிலுடன் நிற்கிறாள் . இவள் 
அரசியின் 

தோழியோ ? 
இதற்கு அடுத்த கோட்டத்தில் உள்ளது துவார பால 
கன் உருவம் . இடது கையினால் வாயில் நிலையைப் பிடித் 
துக் கொண்டு வலது கையை இடுப்பில் ஊன்றிக்கொண்டு 
நிற்கிறான் . ( இந்த உருவங்களைப் படத்தில் காண்க. ) 

26. இடபாரூடர் : இனி , தெற்குப்புறச் சுவருக்கு 
வருவோம் . இங்குள்ள ஐந்து கோட்டங்களில் நடுவில் 
உள்ள கோட்டத்தில் இடபாரூட மூர்த்தம் அமைக்கப் 
பட்டிருக்கிறது . இதில் , சிவபெருமான் எருதின் கழுத்தின் 
மேல் வலது கையை யூன்றி , முசுப்பின் மேல் சாய்ந்து 
நிற்கிறார் . இடது கை அபயங்காட்டுகிறது . மற்ற இரண்டு 
கைகளில் ஏதோ ( மான் மழு ? ) ஏந்தியிருக்கிறார் . காலைக் 
கத்திரிபோலக் குறுக்காக வைத்து , சடா மகுடமணிந்த 
தலையைச் சற்றுச் சாய்த்து நிற்கும் இவர் அமைப்பு எழி 
லாக விளங்குகிறது . இவரைத் தாங்கி நிற்கும் காளை எருது 
இளமையுடையது என்பதை இதன் கொம்புகள் தெரிவிக் 

தன் முன் கால்களும் கழுத்தும் முகமும் 
சிற்பத்தில் காணப்படுகின்றன . மற்றப் பகுதிகள் மறைந் 
துள்ளன. 


கின்றன . 


27. அரசனும் அரசியும் : இடபாரூட மூர்த்திக்கு 
வலதுபுறக் கோட்டத்தில் அரசனும் அரசியும் நின்றிருப் 


சிற்பக்கலை 


115 


பது போன்ற சிற்பம் அமைந்திருக்கிறது . அரசன் தன் கையி 
னால் இடபாரூட மூர்த்தியைச் சுட்டிக்காட்டுகிறான் . இவர் 
களின் உருவ அமைப்பு கண்ணையும் மனத்தையும் கவரும் 
மாண்புடையது . மன்னர் குலத்துப் பெருமிதம் இவர் 
களின் முகத்தில் நன்கு புலப்படுகிறது . 

வை பல்லவ 
அரசன் அரசியின் தோற்றத்தையுடையன . 

28. துவாரபாலகர் : இதற்கு அடுத்த கோட்டத்தில் 
உள்ளது துவார பாலகரின் உருவம் . இவன் வலது கையை 
இடுப்பில் ஊன்றி நின்று , டது கை விரலினால் அரசன் 
அரசியரையும் இடபாரூட மூர்த்தியையும் சுட்டிக் காட்டு 
கிறான் . 

29. அரசன் அரசியர் : இடபாரூட மூர்த்திக்கு 
வலது புறக் கோட்டத்தில் இன்னொரு அரசன் அரசியர் 
நிற்பதுபோன்ற சிற்பம் அமைந்திருக்கிறது . இவர்களின் 
உருவ அமைப்பும் எழில் பெற விளங்குகின்றன . 

அரச 
குலத்துக் கம்பீரமும் பெருமிதமும் இவர்கள் முகத்தில் 
மிளர்கின்றன . இந்தச் சிற்பமும் பல்லவ அரசன் அரசிய 
ரின் தோற்றத்தைக் காட்டுகின்றன . இந்த அரசனும் தன் 
கையினால் சிவபெருமானைச் சுட்டிக் காட்டுகிறான் . 

30. துவாரபாலகன் : அடுத்த கோட்டத்தில் இருப் 
பது துவார பாலகன் உருவம் . இவன் இடது 
இடுப்பில் வைத்து நின்று வலது கையினால் அரசன் அரசி 
யையும் சிவபெருமானையும் சுட்டிக் காட்டுகிறான் . 
தோளின் மேல் சாமரையை வைத்திருக்கிறான் . ( இந்தச் 
சிற்ப உருவங்களைப் படத்தில் காண்க . ) 

இந்தக் கருவறைக்கு மேலே மாடியில் இருக்கவேண் 
டிய திருவுண்ணாழிகை அறை , குடைந்து அமைக்கப்பட 
வில்லை . ஆனால் , அக் கருவறையின் வெளிப்புறச் சுவர்கள் 
நன்கு அமைக்கப்பட்டு வாயில்கள் நான்கு பக்கங்களிலும் 
காட்டப்பட்டுள்ளன . ஒவ்வொரு வாயிலின் இரண்டு பக் 
கத்திலும் அரசன் அரசியரின் உருவங்கள் அமைக்கப்பட் 
டுள்ளன . 


கையை 


இவன் 


116 


நரசிம்மவர்மன் 


தர்மராச இரதத்துச் சிற்பங்கள் 

இது மூன்று நிலையுள்ள மாடக்கோயில் . மேற்கு 
நோக்கியுள்ள இந்தக் கோயிலின் தரைப்பகுதியை முதலில் 
கவனிப்போம் . திருவுண்ணாழிகை ( கருவறை ) அமைக்கப் 
படவில்லை. அர்த்த மண்டபம் அறைகுறையாக அமைக்கப் 
பட்டுள்ளது ; 

கருவறையைச் சுற்றி வலம்வருவதற்கு 
அமைக்கப்படவேண்டிய இடைகழியும் அமைக்கப்பட 
வில்லை . ஆனால் , இடைகழியின் நான்கு பக்கங்களிலும் 
இருக்க வேண்டிய தூண்கள் - இவை சிங்கத் தூண்கள் 
அறைகுறையாக அமைக்கப்பட்டுள்ளன . எனவே , இக் 
கோயிலின் அடிப்புறம் சரிவர அமைக்கப்படவில்லை . ஆனால் , 
இப்பகுதியின் நான்கு பக்கங்களின் கோடிகளிலும் கோஷ்ட 
பஞ்சரங்கள் அமைக்கப்பட்டு , அப் பஞ்சரங்களில் தெய்வ 
உருவங்கள் புடைப்புச் சிற்பமாக அழகாக அமைக்கப் 
பட்டுள்ளன . ஒவ்வொருபக்கத்தின் இருகோடியிலும் 
இரண்டு சிற்பம் வீதம் நான்குபக்கத்துக்கு எட்டுச் சிற்ப 
ருவங்கள் உள்ளன . அவற்றை விளக்குவோம் . 

31. சிவபெருமான் : மேற்குப்புறத்து இருகோடியி 
லும் உள்ள சிற்பங்கள் : - தென்கோடியில் உள்ளது : சிவ . 
பெருமான் திருவுருவம் ; நின்ற கோலம் ; நான்கு கைகள் 
வலது மேல் 

கை ஏதோ ஆயுதம் தாங்கியிருக்கிறது . 
மற்றொரு வலதுகை பாம்பைப் பிடித்திருக்கிறது . இடது 
மேல்கை ஏதோ ஆயுதம் தாங்கியிருக்கிறது . மற்றொரு 
இடது கை இடுப்பில் தாங்கி யிருக்கிறது . 

வடகோடியில் உள்ள உருவம் : சிவபெருமான் உரு 
; நின்ற கோலம் ; தலைமயிர் பின்புறம் தாழ்ந்து 
தொங்குகிறது . வலதுகை அபய முத்திரை , இடது கை 
இடுப்பில் ஊன்றியிருக்கிறது . மற்ற இரண்டு கைகளில் 
ஏதோ ஆயுதங்கள் இருக்கின்றன . 

32. பிரமன் : வடக்குப் பக்கத்து இருகோடியில் 
உள்ள சிற்பங்கள் : - மேற்குக் கோடியில் உள்ளது : பிரமன் 
நின்றவண்ணம். எதிர்ப்புறத்திலும் இரண்டு பக்கங்களிலும் 


* 


வம் ; 


சிற்பக்கலை 


117 


ஆக மூன்று முகங்கள் . 

முகங்கள் . மற்றொரு முகம் பின்புறத்தில் 
இருப்பதாகக் கருதவேண்டும் . வலதுகையில் அபய 
முத்திரை, இடதுகை இடுப்பில் தாங்குகிறது . மற்றொரு 
வலதுகையில் ஜெபமாலையும் இன்னொரு இடது கையில் 
கெண்டியும் உள்ளன . 

33. சிவன் : கீழ்க்கோடியில் உள்ளது : சிவபெரு 
மான் நின்ற கோலம் . காதுகளில் உள்ள குண்டலங்கள் 
தோள்மேல் தொங்குகின்றன. வலது கை அபய முத்திரை , 
இடதுகை இடுப்பின்மேல் . இன்னொரு வலது கையில் மழு , 
மற்றொரு இடது கையில் ஏதோ ஆயுதம் ஏந்தியிருக்கிறார் . 

34. அர்த்தநாரி : கிழக்குப் பக்கத்தில் இருகோடி 
களில் உள்ளவை : வடகோடிச் சிற்பம் : - அர்த்தநாரீசு 
வரர் எனப்படும் மாதொருபாகர் . நின்றகோலம் . வலப் 
புறம் ஆண்வடிவமும் இடப்புறம் பெண் வடிவமும் உள்ள 
ஒரே உருவம் ; இடது புறத்து மார்பில் ஒற்றைக் கொங்கை 
யுள்ளது . வலது புறக்கைகள் இரண்டில் ஒன்று அபய 
முத்திரையும் மற்றொன்றில் மழு ( கோடரி ) வும் அமைந் 
துள்ளன . இடது புறக்கைகள் இரண்டில் ஒருகை எழில் 
பெறத் தொங்குகிறது . மற்றொரு கையில் பூச்செண்டு 
( கண்ணாடி .? ) ஏந்தியிருக்கிறது . வலது காதில் குண்டல 
மும் , இடது காதில் குழையும் விளங்குகின்றன . 
புறத்து இடுப்பின்கீழ் பாம்பு ஒன்று படமெடுத்தாடுகிறது . 

35 . சிவன் : தென்கோடிச் சிற்பம் : சிவபெருமான் , 
நின்றகோலம் . தலைப்பாகை போன்ற தலையணி . வலதுகை 
அபய முத்திரை , இடதுகை இடுப்பில் தாங்கியுள்ளது . மற்ற 
இரண்டு வலது இடது கைகள் ஏதோ ஆயுதங்களைத் தாங்கி 
யிருக்கின்றன . 

36. சிவபெருமான் : தெற்குப் பக்கத்து இருகோடி 
களிலும் உள்ளவை : 

உள்ளவை : - கிழக்குக் கோடி : சிவபெருமான் ,, 
நின்ற கோலம் . வலதுகை அபய முத்திரை ; 

முத்திரை ; இடதுகை 
இடுப்பில் ஊன்றியுள்ளது . மற்றொரு வலது கையில் 

மழு 
வும் இடதுகையில் மானும் ( ? ) இருக்கின்றன . காதுகளில் 


வலது . 


118 


நரசிம்மவர்மன் 


வம் ; 


நின்ற 


அணிந்துள்ள குண்டலங்கள் தோள்களின் மேல் தாழ்ந் 
துள்ளன . 
37. நரசிம்மவர்மன் : மேற்குக்கோடி : அரசன் உரு 

கோலம் . மாமல்லன் நரசிம்மவர்மனுடைய 
உருவம் என்று கருதப்படுகிறது . கழுத்தில் மணிமாலைகள் . 
தலையில் உயர்ந்து நீண்ட கிரீடம் . இரண்டு கைகள் . 
கையைத் தொங்கவிட்டு இடதுகையை இடுப்பில் வைத் 
திருக்கிறது . இந்த உருவத்தைப் பற்றி 10 -ஆம் பக்கத்தில் 
கூறியுள்ளேன் . ( படம் காண்க . ) 


வலது 


ரண்டாவது நிலை 

இனி , இந்த மாடக்கோயிலின் இரண்டாவது நிலைக்குச் 
செல்வோம் . மேலே ஏறிச் செல்லப் படிகள் இல்லை . 
ஆனால் , ஆர்க்கியாலஜி இலாகா மரப்படிகளை அமைத்திருக் 
கிறது . இப் படிகளை ஏறி இரண்டாவது மாடியை யடை 
வோம் . முதலில் திருவுண்ணாழிகையாகிய கருவறைக்குச் 
செல்வோம் . 


கருவறை 

இரண்டாவது மாடியில் மேற்குப்பார்த்த திருவுண் 
ணாழிகை ( கருவறை ) சிறியதாக அமைக்கப்பட்டிருக்கிறது . 
கருவறையில் சிவலிங்கம் இல்லை . கருவறைச் சுவரில் சோம 
ஸ்கந்த மூர்த்தியின் உருவம் புடைப்புச் சிற்பமாக அமைக் 
கப்பட்டிருக்கிறது . கருவறைக்கு வெளியே துவார பாலகர் 
உருவங்கள் அமைக்கப்பட்டுள்ளன . இடது புறத்து உ 

உருவம் 
சரியாக அமையவில்லை . வலதுபுறத்து உருவம் நன் 
அமைந்திருக்கிறது . கருவறைக்கு வெளியே சிறிய அர்த்த 
மண்டபம் இருக்கிறது . இந்தக் கருவறையை வலமாகச் 
சுற்றி வருவதற்கு , ஒருவர் மட்டும் போகக்கூடிய குறுகிய 
இடம் இருக்கிறது . 

திருவுண்ணாழிகையைச் சுற்றிலும் வெளிப்பக்கத்தில் 
பல சிற்ப உருவங்கள் அமைக்கப்பட்டுள்ளன . 

இதனைச் 
சுற்றி வலம்வருவோர் , மிகக் குறுகிய வழியாக வரவேண்டி 


சிற்பக்கலை 


119 . 


யிருப்பதால் , இங்குள்ள சிற்ப உருவங்களைக் கருத்தூன்றிப் 
பார்ப்பது இல்லை . பார்ப்பார்களானால் , பல தெய்வ உரு 
வங்களின் இனிய காட்சியைக் கண்டு மகிழ்வார்கள் . இங் 
குள்ள சிற்ப உருவங்களை விளக்கிக் கூறுவோம் . 


வலது 


கருவறையைச் சுற்றி வலமாக வரும்போது முதலில் 
வடக்குப் பக்கச்சுவரில் உள்ள சிற்ப உருவங்களைக் காண் 
கிறோம் . இந்தச் சுவரை ஏழு கோட்டங்களாகப் பிரித்து 
ஒவ்வொரு கோட்டத்திலும் ஒவ்வொரு உருவம் புடைப்புச் 
சிற்பமாக அமைக்கப்பட்டிருக்கிறது . 

38. கங்காதர மூர்த்தி : இந்தச் சிற்பங்களில் நடுநாயக 
மாக இருப்பது கங்காதரமூர்த்தி . இதில் , சிவபெருமான் 
நின்றவண்ணம் காட்சியளிக்கிறார் . அவருடைய 
கையில் ஏதோ ஆயுதந் தாங்கியிருக்கிறார் . இடதுகையில் , 
தமது சடா மகுடத்திலிருந்து ஒரு புரிசடையை எடுத்துப் 
பிடித்திருக்கிறார் . அந்தச் சடையிலே வானத்திலிருந்து 
ஆகாயகங்கை வந்து தங்குகிறது . 

கங்கையின் உருவம் 
பெண்ணின் உருவம்போலச் சித்திரிக்கப்பட்டிருக்கிறது . 
இதுபோன்ற கங்காதர மூர்த்தியின் உருவம் வராகப் பெரு 
மாள் குகைக்கோயிலிலும் இருக்கிறது . 

39. கருடவாகனப் பெருமாள் : கங்காதர மூர்த்திக்கு 
வலது புறக் கோட்டத்தில் இருப்பது கருடவாகனப்பெரு 

அர்ச்சுனன் இரதம் " என்னும் கோயிலின் 
வடபுறச் சுவரில் காணப்படுகிறது போன்ற உருவம் . திரு 
மால் நின்றவண்ணம் வலதுகையில் சக்கரத்தையும் 
கையில் சங்கையும் ஏந்தியிருக்கிறார் . மற்றொரு வலது 
கையை அபயங்காட்டி , இன்னொரு இடதுகையைப் பக்கத் 
தில் தாழ்ந்து குனிந்து நிற்கும் கருடனுடைய தோளின் 
மேல் வைத்திருக்கிறார் . கருடனுக்கு இறக்கையில்லை . 
கருடப்பறவையின் அலகுபோன்ற மூக்கும் இல்லை . முழு 
மனித உருவத்தோடு திருமாலின் பக்கத்தில் பயபக்தியோடு 

1. Bas Relief. 


மாள் . 


இது “ 


120 


நரசிம்மவர்மன் 


? 


தாழ்ந்து குனிந்து மண்டியிட்டு நின்று , இடதுகால் : 
தொடையின் மேல் இடதுகையை யூன்றி நிற்கிறான் . 

40. காலசம்மார் மூர்த்தி : இதற்கு வலது பக்கத்துக் 
கோட்டத்தில் இருப்பது காலசம்மார மூர்த்தி . சிவபெருமா 
னுடைய காலடியில் காலன் ( எமன் ) விழுந்து செயலற்றுக் 
கிடக்கிறான் . சிவபெருமான் 

சடாமுடியில் 

மண்டை 
யோட்டை அணிந்து , காலைத் தூக்கி நடனம் ஆடுகிறார் . 
அவருடைய வலதுகை , விரல்களை விரித்து வியப்புக்குறி 
காட்டுகிறது . இடதுகை 

விரல்களை நீட்டிக் 

காலனைச் 
சுட்டிக் காட்டுகிறது . மற்ற இரண்டு இ 

மற்ற இரண்டு இடது வலது கை 
களில் ஏதோ ஆயுதங்களை ஏந்தியிருக்கிறார் . 

41. இடபாரூடர் : இதற்கு வலது பக்கத்தில் கடைசி 
கோட்டத்தில் உள்ளது இடபாரூடமூர்த்தி என்னும் ஏறு 
கந்த பெருமான் . தலை தாழ்த்தி இயற்கை யழகுடன் நிற்கிற 
எருதின் பக்கத்தில் சிவபெருமான் சாய்ந்து நிற்கிறார் . 

. 
வலது கையை எருதின் முசுப்பின் மேலும் இடதுகையை 
அதன் முதுகின் மேலும் வைத்துச் சாய்ந்து நிற்கும் எழில் 
அழகுடையது . அவருடைய மற்ற இரண்டு வலது இடது 
கைகளில் கோடரியையும் மானையும் ஏந்தியிருக்கிறார் . 
அவருடைய புரிசடை , தலைப்பாகையைப் போலச் சுற்றிக் 
கட்டப்பட்டிருக்கிறது . வலது காதில் ஒன்றும் இல்லை. 
காதில் குழை இருக்கிறது 

அர்ச்சுனன் 
இரதம் " என்னும் கோயிலின் தென்புறச் சுவரில் காணப் 
படுகிற இடபாரூட மூர்த்தியின் உருவம் போன்றது . 

42. பார்வதி பரமசிவன் : மத்திய கோட்டமாகிய 
கங்காதர மூர்த்திக் கோட்டத்தின் இடது பக்கத்துக் 
கோட்டத்தில் இருப்பது சிவன் பார்வதி திருவுருவங்கள் . 

43. பார்வதி நடனம் : இதற்கு இடது புறத்துக் 
கோட்டத்தில் இருப்பது சிவன் பார்வதி திருவுருவங்கள் . 
பார்வதி இடது காலைத் தூக்கி நடனம் ஆடுகிறார் . சிவ 
பெருமான் , புரிசடையைத் தலைப்பாகை போன்று சுற்றிக் 


இடது 


16 


சிற்பக்கலை 


121 


கட்டியிருக்கிறார் . நான்கு கைகள் . இரண்டு கைகளில் 
கோடரியையும் திரிசூலத்தையும் ஏந்தி நிற்கிறார் . 

44. வீணாதர மூர்த்தி : இதற்கு இடது புறத்தில் 
கடைசி கோட்டத்தில் வீணாதர மூர்த்தி உருவம் இருக் 
கிறது . நின்ற வண்ணம் இருக்கிற சிவபெருமான் , தண்டு 
என்னும் வீணையை வலது கையினாலும் இடது கையினாலும் 
இடது மார்பின் மேல் சாய்த்துப் பிடித்து வீணை வாசிக் 
கிறார் . வீணையின் இசையில் ஈடுபட்டுச் செவிசாய்த்திருக் 
கிறார் . இசையின்பத்தை வியப்பதுபோல , மற்றொரு வலது 
கையைத் தூக்கி விரல்களை விரித்து வியப்புக் குறியைக் 
காட்டுகிறார் . இன்னொரு 

கைவிரல்கள் தாளம் 
அமைப்பது போலக் காணப்படுகின்றன . சிவபெருமான் 
வீணை வாசித்துக்கொண்டு அந்த வீணை இன்பத்தில் முழு 
வதும் ஈடுபட்டிருக்கிற காட்சி இது . 

45. முனிவர் , அடியார் : இனி கிழக்குப்புறச் சுவருக் 
குச் செல்வோம் . கிழக்குச் சுவரின் மத்திய பகுதியில் , 
மூன்றாம் மாடிக்குப் போகப் படிகள் அமைக்கப்பட்டிருப்ப 
தனால் இந்தச் சுவரில் நான்கு சிற்ப உருவங்கள் மட்டும் 
உள்ளன . படிகளுக்கு வடக்குப் புறத்தில் உள்ளவை 
இரண்டு சிற்பங்கள் . இவற்றில் ஒன்று துறவியின் உருவம் . 
இந்த உருவம் ஆடை அணிகள் இல்லாமல் கோமணத்தோடு 
இருக்கிறது . தலைமயிர் 

அடர்த்தியாகத் 
தொங்குகிறது . இதற்கு அடுத்த சிற்பம் , ஓர் ஆள் பூக் 
கூடையைத் தோளின் மேல் வைத்துக்கொண்டு வளைந்த 
கோல் ஒன்றை இடது கையில் தாங்கித் தோளின் மேல் 
வைத்திருப்பது போன்ற உருவம் . 

படிகளுக்குத் தெற்குப் பக்கத்திலும் இரண்டு சிற்ப 
உருவங்கள் இருக்கின்றன . இவற்றில் ஒன்று மீசை 

தாடி 
களுடைய ஒரு முனிவர் உருவம் . இதற்கு அடுத்தது 
இன்னொரு ஆள் உருவம் . 

கருவறையின் தெற்குப் பக்கத்துச் சுவருக்கு 
வருவோம் . 


பின்புறமாக 


122 


நரசிம்மவர்மன் 


கையை 


46. திருமால் : இச் சுவரின் மத்தியில் உள்ள கோட் 
டத்தில் நடுநாயகமாக இருக்கிற சிற்பம் திருமால் திருவுரு 
வம் . நீண்ட மகுடம் தரித்த திருமால் , நின்ற கோலமாகக் 
காட்சியளிக்கிறார் . வலது கையில் சக்கரமும் இடது கையில் 
சங்கும் ஏந்தி , மற்றொரு வலது கையில் அபயமுத்திரை 
அளித்து இன்னொரு இடது 

இடுப்பில் ஊன்றி 
இருக்கிறார் . 

47. சிவன் : இதற்கு இடது பக்கத்துக் கோட்டத் 
தில் சிவபெருமான் திருவுருவம் காணப்படுகிறது . நான்கு 
கைகள் . ஓர் இடது கையை இடது பக்கத்தில் நிற்கும் 
குள்ளமான பூதகணத்தின் மேல் தாங்கி நிற்கிறார் . 

48. காலசம்மார மூர்த்தி : இதற்கு இடது பக்கத்துக் 
கோட்டத்தில் இருப்பது கால சம்மார மூர்த்தி . காலன் 
( எமன் ) , சிவபெருமான் காலடியில் சோர்ந்து உட்கார்ந் 
திருக்கிறான் . சிவபெருமான் , வலது கையில் கோடரியையும் 
இடது கையில் பாம்பையும் ஏந்தியிருக்கிறார் . மற்றொரு 
இடது கையில் சூலத்தைத் தலைகீழாகப் பிடித்திருக்கிறார் . 
இன்னொரு வலதுகை உடையுண்டிருக்கிறது : 

49 . சிவன் : இதற்கு இடது பக்கத்தில் கடைசிக் 
கோட்டத்தில் இருப்பது சிவபெருமான் திருவுருவம் . நின்ற 
நிலை . வலது கையில் செபமாலையும் இடது கையில் சாமரை 
யும் ஏந்தியிருக்கிறார் . மற்றொரு வலது கை உபதேச முத் 
திரை காட்டுகிறது . இன்னொரு 

இன்னொரு இடது கையைத் தொங்க 
விட்டிருக்கிறார் . 

50. கருடவாகனன் : மத்திய கோட்டத்தில் உள்ள 
திருமால் உருவத்திற்கு வலது பக்கத்துக் கோட்டத்தில் 
இருப்பது கருடவாகன மூர்த்தி . முன்பு கூறிய வடக்குச் 
சுவரில் உள்ள கருடவாகன மூர்த்தி உருவம் போன்றது . 

51. காளிங்கமர்த்தனன் : இதற்கு வலது பக்கத்தில் 
இருப்பது கண்ணன் காளிங்கமர்த்தனக் காட்சி . காளிங்கன் 
உருவம் இதில் புதுமையாக அமைக்கப்பட்டிருக்கிறது . 


சிற்பக்கலை 


123 


வலது 


மேல் பகுதி மனித உருவமும் வயிற்றுக்குக் கீழ்ப்பகுதி 
பாம்பின் உடலும் அமைந்து காளிங்கன் காணப்படுகிறான் . 
காளிங்கன் தலைக்குமேல் மூன்று தலை நாகம் படம் எடுத்து 
நிற்கிறது . வருத்தத்தைக் காட்டும் முகத்துடன் தரையில் 
கைகளை யூன்றிக் காளிங்கன் களைப்புடன் காணப்படுகிறான் . 
கண்ணன் அவன்மேல் ஒரு காலை யூன்றி நின்று , இரண்டு 
கைகளினாலும் அவனது நீண்டு பருத்த பாம்புடலைத் தூக் 
கிப் பிடித்திருக்கிறார் . இவ்வளவு அழகான காளிங்கமர்த் 
தனச் சிற்பத்தை வேறு எங்கும் காணமுடியாது . 

52. சிவன் : இதற்கு வலது பக்கத்தில் உள்ள கடைசி 
கோட்டத்தில் உள்ளது சிவபெருமான் உருவம் . 
கையில் கோடரியும் இடது கையில் சூலமும் ஏந்தி மற் 
றொரு வலது கையை அபயம் காட்டி இன்னொரு இடது 
கையில் பாம்பைப் பிடித்திருக்கிறார் . சடையில் மண்டை 
யோடும் நிலாப்பிறையும் அணிந்திருக்கிறார் . 

53. சோமஸ்கந்தர் : இனி மூன்றாவது மாடிக்குச் 
செல்வோம் . இங்கும் , மேற்கு நோக்கிய சிறிய திருவுண் 
ணாழிகை 

இருக்கிறது . திருவுண்ணாழிகையில் முன்பு 
இருந்த சிவலிங்கத் திருவுருவம் இப்போது இல்லை . ஆனால் , 
சுவரில் சோமஸ்கந்த உருவம் புடைப்புச் சிற்பமாக அமைக் 
கப்பட்டுள்ளது . இதில் , சிவபெருமான் கட்டில் போன்ற 
ஆசனத்தில் சுகாசனமாகஅமர்ந்திருக்கிறார் . திருமுடியில் 
பிறைச் சந்திரனை அணிந்திருக்கிறார் . நான்கு திருக்கைகள் 
உள்ளன . இவருக்கு இடது பக்கத்தில் பார்வதியும் சுகா 
சன மூர்த்தமாக அமர்ந்திருக்கிறார் . பார்வதிக்கு இரண்டு 
கைகள் மட்டும் உள்ளன . இருவருக்கும் இடையில் கந்தப் 
பெருமான் குழந்தை உருவமாகக் காணப்படுகிறார் . இவர் 
களுக்குப் பின்புறம் பூதகணங்கள் சாமரை வீசுகின்றன . 

இந்தச் சோமஸ்கந்த உருவத்திற்கு வலது புறத்திலும் 
இடதுபுறத்திலும் நான்முகன் திருமால் திருவுருவங்கள் 
நிற்பது போல அமைந்திருக்கின்றன . கருவறைக்கு வெளியே 
நான்கு துவாரபாலகர் உருவங்கள் புடைப்புச் சிற்பமாக 


124 


நரசிம்மவர்மன் 


ஒளிப் 


காதுகளில் 


. 


உள்ளன . இவை இரண்டு கைகளையுடையவை . இவற்றில் 
ஒன்று அரசன் உருவம்போலக் காணப்படுகிறது . 

54. சூரியன் : இந்தக் கருவறையின் வெளிப்புறச் 
சுவர்களில் மூன்று பக்கங்களிலும் சிற்ப உருவங்கள் புடைப் 
புச் சிற்பங்களாக அமைக்கப்பட்டுள்ளன . பக்கத்துக்கு 
ஐந்தாகப் பதினைந்து உருவங்கள் - உள்ளன . வடபுறச் 
சுவரில் நடுநாயகமாக அமைந்திருப்பது சூரிய மூர்த்தியின் 
உருவம் . நான்கு கைகளுடன் சூரியமூர்த்தி நின்ற வண்ணம் 
காட்சியளிக்கிறார் . தலையைச்சுற்றி 

வட்டமான 
பிழம்பு காணப்படுகிறது . 

அணிந்துள்ள 
தோடுகள் தோள்களின்மேல் தொங்குகின்றன . இனிய 
முகத்துடன் கையில் பூ பிடித்து நிற்கிறார் . 

சூரியனுக்கு வலது புறத்திலும் இடது புறத்திலும் 
நான்கு உருவங்கள் , துவாரபாலகர் முனிவர் ருவம் 
போன்றவை அமைக்கப்பட்டுள்ளன . 

55. சந்திரன் : கருவறையின் தெற்குப் பக்கத்துச் 
சுவரிலும் ஐந்து உருவங்கள் புடைப்புச் சிற்பமாக அமைந் 
துள்ளன . இதில் நடுநாயகமாக நிற்பது சந்திரன் திரு 
வுருவம் : தலையின் இடது பக்கத்தில் அரைவட்டம் காணப் 
படுகிறது . நான்கு கைகளுடன் காதுகளில் குண்டலம் 
அணிந்து இருக்கிறார் . 

சந்திரனுக்கு இடது புறத்தில் இரண்டும் வலது 
புறத்தில் இரண்டும் ஆக நான்கு துவாரபாலகர் முனிவர் 
உருவங்கள் அமைக்கப்பட்டுள்ளன . 

கருவறையின் பின்புறச் சுவராகிய கிழக்குப் பக்கத்துச் 
சுவரில் துவார பாலகர் தெய்வங்களின் உருவங்கள் ஐந்து 
புடைப்புச் சிற்பங்களாக அமைக்கப்பட்டுள்ளன. 


வராகப்பெருமாள் குகைக்கோயில் சிற்பங்கள் 

இக் குகைக்கோயிலில் இரண்டு அரசரின் சிற்ப உரு 
வங்கள் இருக்கின்றன . இக் கோயிலின் வலது பக்கத்துச் 


சிற்பக்கலை 


125 


சுவரிலும் இடது பக்கத்துச் சுவரிலும் எதிரெதிராக இந்தச் 
சிற்ப உருவங்கள் அமைக்கப்பட்டுள்ளன . இவற்றின் மேற் 
புறத்தில் இந்த அரசர்களின் பெயர்கள் எழுதப்பட் 
டுள்ளன . 

56. நரசிம்மவர்மன் : முதலாவது சிற்பம் , வடபுறச் 
சுவரில் தெற்கு நோக்கி யிருப்பது . ஓர் அரசன் வட்டமான 
முக்காலிபோன்ற ஆசனத்தில் அமர்ந்திருக்கிறான் . இடது 
காலை மடக்கி ஆசனத்தின்மேல் வைத்து , வலது காலைக் 
கீழே தொங்கவிட்டுச் சுகாசனமாக அமர்ந்திருக்கிறான் . 
தலையில் , நீண்ட குல்லாய்போன்ற மகுடம் அணிந்திருக் 
கிறான் . காதுகளில் குண்டலங்களும் கழுத்தில் மணிமாலை 
யும் அணிந்திருக்கிறான் . அறையில் மட்டும் வேட்டியணிந்து 
வெற்றுடம்போடு இருக்கிறான் . இடதுகையை 
தாடைமேல் வைத்து , வலதுகையில் ஏதோ ( பூ ) பிடித் 
திருப்பதுபோலக் காணப்படுகிறான் . இவனுக்கு வலது 
இடது புறங்களில் இவனுடைய மனைவியரான இராணிகள் 
நிற்கிறார்கள் . காதுகளில் மிகப்பெரிய பொற்குழைகளையும் 
தலையில் மகுடமும் அணிந்திருக்கிறார்கள் . இந்த உருவத் 
துக்கு மேற்புறத்தில் , பல்லவர் காலத்து எழுத்தினால் ஸ்ரீ சிம்ம 
விண்ண போத்ராதிராஜன் என்று கல்லில் பொறிக்கப்பட் 
டிருக்கிறது . ஸ்ரீ சிம்மவிஷ்ணு போத்ராதிராஜன் என்னும் 
அரசன் இவன் என்பதை இந்த எழுத்துக்களினால் அறிய 
லாம் . போத்ராதிராஜன் என்றால் போத்தராசன் என்பது 
பொருள் . பல்லவர்களுக்குப் போத்தராசன் , போத்தரசன் 
என்னும் பொதுப் பெயர் உண்டு . 

57. மகேந்திரவர்மன் : இதற்கு திர்ப்புறத்தில் 
வடக்கு நோக்கியிருக்கும் சிற்ப உருவத்தில் , ஓர் அரசன் 
தன்னுடைய இரண்டு மனைவியரான இராணிகளுடன் 
நின்றுகொண்டிருக்கிறான் . பக்கத்தில் நிற்கும் அரசியின் 
வலதுகையைத் தன்னுடைய இடது கையினால் பிடித்துக் 
கொண்டு , தனது கைவிரலினால் ( வராகப்பெரு 
மாளைச் ) சுட்டிக்காட்டுகிறான் . இவன் , தலையில் குல்லாய் 
போன்ற நீண்ட மகுடம் அணிந்திருக்கிறான் . காதுகளில் 


வலது 


126 


நரசிம்மவர்மன் 


( 


அணிந்துள்ள பொற்குண்டலங்கள் தோள்களின் மேல் 
தொங்க , கழுத்தில் மணிமாலை தரித்திருக்கிறான் . அறை 
யில்மட்டும் வேட்டியுடுத்து வெற்றுடம்பாக இருக்கிறான் . 
இவனுக்கு இடது பக்கத்தில் நிற்கிற இரண்டு .இராணிகளும் 
தலையில் மகுடம் அணிந்து இருக்கிறார்கள் . ஓர் இராணிக்கு 
வலதுகாதில் கனமான் குண்டலமும் இடதுகாதில் மிகப் 
பெரிய பொன் ஓலையும் காணப்படுகின்றன . மற்றோர் 
இராணியின் 

வலக்காதில் மிகப்பெரிய பொன் ஓலையும் 
இடதுகாதில் கனமான குண்டலமும் காணப்படுகின்றன . 
இந்தச் சிற்ப உருவத்துக்குமேலே பல்லவர் காலத்து எழுத் 
தினால் ஸ்ரீ மஹேந்த்ர போத்ராதிராஜன் என்று கல்லில் எழுதப் 
பட்டிருக்கிறது . அஃதாவது இந்த உருவம் மகேந்திரவர்ம . 
னுடைய உருவம் என்று எழுதப்பட்டிருக்கிறது . 

எனவே , இந்தச் சிற்ப உருவங்கள் முறையே சிம்ம 
விஷ்ணுவையும் அவன் மகன் ( முதலாம் ) மகேந்திரவர்மனை 
யும் குறிக்கின்றன என்பது தெரிகிறது . 


சில அபிப்பிராயங்கள் 

ஆனால் , அரசாங்கத்துச் சாசன இலாகாவில் இருந்த 
காலஞ்சென்ற ராவ்பகதூர் H. கிருஷ்ண சாஸ்திரி என்பவர் 
இச்சிற்பங்களைப்பற்றி வேறு விதமாகக் கூறிச்சென்றார் . 
ட்கார்ந்திருக்கும் அரசன் நரசிம்மவர்மன் I ( வாதாபி 
கொண்டவன் ) என்றும் , எதிரில் நிற்கும் அரசன் , அவனு 
டைய தகப்பனான மகேந்திரவர்மன் I என்றும் எழுதினார் . 
இதற்குக் காரணம் , இந்த எழுத்துக்கள் நரசிம்மவர்மன் I 
மகனான பரமேசுவரவர்மன் I காலத்து எழுத்துக்களைப் 
போல இருக்கின்றனவாம் . ஆகையால் , பரமேசுவரவர்மன் 
தன் தகப்பனான நரசிம்மவர்மனையும் , தன் பாட்டனான 
மகேந்திரவர் மனையும் சிற்ப உருவமாக அமைத்தானாம் . 

இதில் இவர் பெரிய தவறு செய்கிறார் . சிற்பத்தின் மேற் 
புறம் எழுதப்பட்டிருப்பது ஸ்ரீ சிம்மவிண்ணபோத்ராதி 
ராசன் என்பது . சிம்மவிஷ்ணு என்னும் பல்லவ அர்சனை 
இது குறிக்கிறது என்பதில் ஐயமில்லை . ஆனால் , கிருஷ்ண 


சிற்பக்கலை 


127 


சாஸ்திரி , சிம்மவிஷ்ணு என்னும் பெயரை நரசிம்மவிஷ்ணு 
என்று மாற்றுகிறார். மாமல்லனாகிய முதலாம் நரசிம்ம 
வர்மனுக்கும் , ராஜசிம்மனாகிய இரண்டாம் நரசிம்மவர்ம 
னுக்கும் நரசிம்மவிஷ்ணு என்னும் பெயர்கள் உண்டாம் . 
நரசிம்மவிஷ்ணு என்னும் பெயர் சுருக்கமாக சிம்மவிஷ்ணு 
என்றும் கூறப்படுமாம் . ஆகவே இந்தச் சிற்பத்தின் மேற் 
புறத்தில் எழுதப்பட்டுள்ள சிம்மவிஷ்ணு என்பது நரசிம்ம 
விஷ்ணு என்பவனை , அஃதாவது வாதாபிகொண்ட நரசிம்ம 
வர் மனைக் குறிக்கிறது , என்று எழுதுகிறார் . இவர் , சிம்ம 
விஷ்ணுவை நரசிம்ம விஷ்ணுவாக்குகிறார் . பல்லவ சாசனங் 
களில் சிம்மவிஷ்ணுவை 

நரசிம்ம 

விஷ்ணு என்றும் , 
நரசிம்மனை சிம்மவிஷ்ணு என்றும் கூறப்படவில்லை . 

இந்தச் சிற்பத்துக்கு எதிரில் நிற்பதுபோல அமைத் 
துள்ள சிற்பம் , வா தாபிகொண்ட நரசிம்மவர்மன் தந்தை 
முதலாம் மகேந்திரவர்மன் உருவம் என்றும் கூறுகிறார் .1 

வேறுசில ஆராய்ச்சிக்காரர்கள் , உட்கார்ந்திருக்கும் 
சிற்பம் சிம்மவிஷ்ணு ( வாதாபிகொண்ட நரசிம்மவர்ம 
னுடைய பாட்டன் ) என்றும் , நிற்கும் உருவம் சிம்மவிஷ்ணு 
வின் மகன் முதலாம் மகேந்திரவர்மன் என்றும் சான்று 
காட்டி எழுதினார்கள் . கிருஷ்ணசாஸ்திரி சொல்வதுபோல , 
உட்கார்ந்திருக்கும் உருவம் நரசிம்மவர்மனும் நிற்கும் 
உருவம் அவன் தகப்பனான மகேந்திரவர்மனுமானால் 
மகனை உட்காரவைத்தும் தகப்பனை நிற்கவைத்தும் சிற்ப 
உருவங்களை அமைக்கமாட்டார்கள் ; அது இந்திய நாட்டு 
வழக்கம் அல்ல ; ஆகவே , சாஸ்திரி கூறுவதுபோல உட் 
கார்ந்த உருவம் வாதாபிகொண்ட நரசிம்மவர்மன் உருவம் 
அல்ல , அவன் பாட்டனான சிம்மவிஷ்ணுவின் உருவம் . 
நின்றுகொண்டிருப்பது சிம்மவிஷ்ணுவின் மகனான முத 
லாம் மகேந்திரவர்மன் உருவம் என்பதைச்சுட்டிக்காட்டினார் 
கள் . இதற்குள் கிருஷ்ணசாஸ்திரி காலஞ்சென்றுவிட்டார் . 
1. PP 3 and 4. 

Two Statues of Pallara Kings and Five 
Pallava loscriptions in a kock-temple at Mahabalipuram . 
H. Krishna Sastri, M. A. S. No. 26 . 


128 


நரசிம்மவர்மன் 


பிறகு , அரசாங்கத்துச் சாசன இலாகாவைச் சேர்ந்த 
ராவ்பகதூர் சி . ஆர் . கிருஷ்ணமாசார்லு அவர்களும் வி . 
வெங்கடசுப்ப அய்யர் அவர்களும் சேர்ந்து வெளியிட்ட 
தென்னிந்திய சாசனங்கள் பன்னிரண்டாம் பகுதியில் 
இந்தச் சிற்பங்களைப்பற்றி எழுதியிருக்கிறார்கள் . இவர்கள் , 
உட்கார்ந்திருக்கும் சிற்ப உருவம் நரசிம்மவிஷ்ணு ( நரசிம்ம 
வர்மன்I) என்றும் , நிற்கும் உருவம் அவன்மகன் இரண் 
டாம் மகேந்திரவர்மன் (கிருஷ்ண சாஸ்திரி கூறுவதுபோல 
முதலாம் மகேந்திரவர்மன் அல்லன் ) என்றும் எழுதியிருக் 
கிறார்கள் . அஃதாவது , தகப்பனாகிய முதலாம் மகேந்திர 
வர்மனை நிற்பது போலவும் , அவன் மகன் முதலாம் நரசிம்ம 
வர்மனை உட்கார்ந்திருப்பதுபோலவும் சிற்பம் அமைத் 
திருக்கமாட்டார்கள் என்பதற்கு விடைகூறுவதுபோல 
இவர்கள் , உட்கார்ந்திருப்பவன் வாதாபிகொண்ட நரசிம்ம 
வர்மன் தான் , ஆனால் , நின்றுகொண்டிருப்பவன் அவன் 
தகப்பனான நரசிம்மவர்மன் அல்லன் அவன் மகனான இரண் 
டாம் நரசிம்மவர்மன் என்று எழுதியிருக்கிறார்கள் . ” அன் 
றியும் நிற்பதுபோன்ற சிற்பத்தின் போட்டோ படத்தை 
இந் நூலில் அமைத்து அதன்கீழ் “ இரண்டாம் மகேந்திர 
வர்மனும் அவனுடைய இராணிகளும் 

எழுதி 
வைத்துவிட்டார்கள் . 


என்று 


முடிவு என்ன ? 


வெறும் எழுத்துக்களை வைத்துக்கொண்டு காலத்தை 
ஆராய்வது பல தவறுகளுக்கு இடமாகிறது . சாசனத்தில் 
சிம்மவிஷ்ணு என்றிருப்பதை இவர்கள் தங்கள் விருப்பம் 
போல நரசிம்மவிஷ்ணு என்று மாற்றுவது ஏன் ? பிறகு 
நரசிம்மவிஷ்ணுவை நரசிம்மவர்மன் என்று மாற்றுவது 
ஏன் ? இவர்களுக்கு முன்பு சிம்மவிஷ்ணு என்னும் அரசன் 
பல்லவ பரம்பரையில் இருந்ததை இவர்கள் ஏன் கருத 
வில்லை ? 


1. S. I. I. Vol . XII , The Pallavas . 
2. do. Introduction , Vol. III and Page 16 . 


சிற்பக்கலை 


129 


இந்தக் குகைக்கோயிலில் உள்ள இந்த உருவங்களில் 
உட்கார்ந்திருப்பது சிம்மவிஷ்ணுவையும் நின்றிருப்பது 
அவன் மகனான முதலாம் மகேந்திரவர்மனையும் காட்டு 
கின்றன என்பதே அறிஞர்கள் கண்ட முடிபு 

மேலும் , இந்தக் குகைக்கோயிலை அமைத்தவன் முத 
லாம் பரமேசுவரவர்மன் என்றும் , இதற்குச் சான்று பிற் 
காலத்துச் சோழனாகிய இராஜேந்திரதேவன் காலத்துச் 
சாசனம் இந்தக் குகைக்கோயிலை பரமேசுவர மகாவராக 
விஷ்ணுக்கிருகம் என்று கூறுவதையும் காட்டுகிறார்கள் . 
பரமேசுவர மகாவராகம் என்பதற்குப் பரமேசுவரனாகிய 
மகாவராகம் என்று பொருள் கொள்ளவேண்டும் . பரமேசு 
வரவர்மனால் ஏற்படுத்தப்பட்டதா யிருந்தால் பரமேசுவர 
வர்ம மகாவராக விஷ்ணுகிருகம் என்று பெயர் இருக்க 
வேண்டும் . ஆனால் அவ்வாறு பெயர் இல்லை . எனவே 
ஐயத்திற்கும் மறுப்புக்கும் இடமான சிலவற்றை ஆதார 
மாகக்கொண்டு இவர்கள் இவ்வாறு எல்லாம் எழுதுவது 
குழப்பத்துக்குக் காரணமே தவிர தெளிவையும் உண்மை 
யையும் தெரிவிப்பதாக இல்லை . 

இந்தக் கோயிலில் இருக்கிற ஏனைய சிற்ப உருவங் 
களைப்பற்றி ( வராகப்பெருமாள் , கொற்றவை , கஜலக்ஷ்மி , 
திருமால் , நான்முகன் , கங்கா தரமூர்த்தி ) முன்னமே கூறி 
யுள்ளேன் . 


5.வ.-- 9 


அ . தேவார ஆராய்ச்சி 

1. இயற்கைக் காட்சிகள் 
ஞானசம்பந்தர் தமது தேவாரப் பதிகங்களில் 
ஆங்காங்கே இயற்கைக் காட்சிகளைக் கூறுகிறார் . ஒவ்வோர் 
ஊரிலும் இவர் கண்ட இயற்கைக் காட்சிகளைக் கண்டது 
கண்டபடியே கூறுகிறார் . சில இடங்களில் அக் காட்சிகளை 
உருவகப்படுத்திக் கூறுகிறார் . இவர் அமைத்துக் காட்டிய 
சொல் ஓவியங்களை வர்ண ஓவியங்களாகத் தீட்டினால் அவை , 
இயற்கையழகு வாய்ந்த அழகுள்ள படங்களாக அமையும் . 
அவர் கூறிய சொல் ஓவியச் சித்திரக் காட்சிகளைக் கீழே 
தருகிறோம் . அவற்றைப் படித்து அப் படங்களை அகக் 
காட்சியிலே கண்டு களிக்கலாம் . 
" செய்யருகே புனல்பாய வோங்கிச் 

செங்கயல் பாயச் சிலமலர்த்தேன் 
கையருகே கனிவாழை யீன்று 

காலெலாங் கமழ் காட்டுப்பள்ளி . 
தளையவிழ் தண்ணிற நீலம் நெய்தல் 

தாமரை செங்கழுநீரும் எலாம் 
களையவிழுங் குழலார் கடியக் 

காதலிக்கப்படுங் காட்டுப்பள்ளி . ” 
" பொன்னியல் தாமரை நீலம் நெய்தல் 

போதுகளால் பொலிவெய்து பொய்கைக் 
கன்னியர் தாங் குடை காட்டுப் பள்ளி . 
" தெங்குயர் சோலைசேர் ஆலை சாலி 

சிளைக்கும் விளைவயல் சேரும் பொய்கை . ” 
1. இங்கு ஞானசம்பந்தர் தேவாரம் மட்டும் ஆராயப்படுகிறது . 
இவர்காலத்திலிருந்த . நாவுக்கரசர் தேவாரம் , இந்நூலாசிரியர் 
எழுதியுள்ள மகேந்திரவர்மன் என்னும் நூலில் ஆராயப்பட் 
டிருக்கிறது . 


தேவார ஆராய்ச்சி 


131 


வண்தாமரை மலர்மேல் மடஅன்னம் நடைபயில் 

வெண்தாமரை செந்தாது உதிர் வீழிமிழலை . 
is பங்கயங்கள் மலரும் பழனத்துச் 

செங்கயல்கள் திளைக்கும் திருப்புன்கூர் . " 
“ நீருள் கயலும் வயல் வாளை வராலொடு 

ஆரும் புனல் அன்பிலாலந் துறை . " 
" குரவம் சுரபுன்னையும் வன்னி மருவும் மயிலாடு துறை. 
சங்கமதார் குறமாதர் தங்கையில் மைந்தர்கள் தாவிக் 
கங்குலின் மாமதி பற்றுங் கற்குடி மாமலை . " 
மருங்களியார் பிடிவாயில் வால்வெதிரின் முளைவாரிக் 
கருங்களியானை கொடுக்கும் கற்குடிமா மலை . ” 
" கார்க்கொள் கொடிமுல்லை குருந்தமேறிக் 

கருந்தேன் மொய்த்து 
ஆர்க்கும் பழையனூர் . 
" தவழுங் கொடி முல்லை 

புறவம்சேர நறவம்பூத்து 
அவிழும் பழையனூர் . " 
“ நடையடைந்த களைகளாகச் செழுங்கழுநீர் மலர்கள் 

செய்யடைந்த வயல்கள் சூழ் சிரபுரம் . ” 
" அந்தலாய மல்லிகையும் புன்னை வளர்குரவின் 

பந்தலாரும் பட்டினத்துப் பல்லவனீச்சரம் . 
ஈளைப்படுகிலையார் தெங்கிற்குலையார் வாழையின் 

பாளைக் கமுகின் பழம்வீழ் சோலைப் பழனநகர் . ” 
வண் தாமரையின் மலர்மேல் நறவமது 

வாய்மிக உண்டு 
பண் தான் கெழும வண்டுயாழ் செய்யும் 

பழனநகர் . ” 
வெஞ்சொற் பேசும் வேடர் மடவார் 

இதணமது வேறி 
அஞ்சொற் கிளிகள் ஆயோவென்னும் 

அண்ணாமலை . ) 


132 


நரசிம்மவர்மன் 


" கனைத்த மேதி காணாது ஆயன் கைமேல்குழல் ஊத 

அனைத்துஞ் சென்று திரளும் சாரல் அண்ணாமலை . 
" பொன் தாழ் கொன்றை செருந்தி புன்னை பொருந்து செண்பகம் 
சென்றார் செல்வத் திருவார் நறையூர்ச் சித்தீச்சரம் . ” 

குயில்ஆர் கோலமா தவிகள் குளிர்பூஞ் சுரபுன்னை 

செயிலார் பொய்கை சேரும் நறையூர்ச்சித்தீச்சரம் . " 
" பூவார் பொய்கை அலர் தாமரை செங்கழுநீர் , புறவெலாம் 
கூவார் குயில்கள் ஆலும்மயில்கள் இன்சொல் கிளிப்பிள்ளை 

காவார் பொழில் சூழ்ந்து அழகார் குடந்தைக் காரோணம் . ” 
" கானமான் வெருவுறக் கருவிரல் ஊகம் கடுவெனொடு உகளும் ஊர், 
கற்கடுஞ்சாரல் எனமான் உழிதரும் இலம்பையங் கோட்டூர் . ” 
" மைச்செறி குவளை தவளைவாய் நிறைய 

மதுமலர்ப் பொய்கையில் புதுமலர் கிழியப் 
பச்சிறவு எறிவயல் வெறிகமழ் காழிப்பதி . ” 
" கருமைகொள் வடிவொடு சுனைவளர் குவளைக் 

கயலினம் வயல் இள வாளைகள் இரிய 
எருமைகள் படிதர இளவனமாலும் இடைச்சுரம் . 
" குரவம் சுரபுன்னை குளிர் கோங்கு இளவேங்கை 
விரவும் பொழில் அந்தண் வீழிமிழலை . ” 
" செல்வமல்கு செண்பகம் வேங்கை சென்றேறிக் 
- கொல்லை முல்லை மெல்லரும்பீனும் குற்றாலம் . " 
" பெருந்தண் சாரல் வாழ் சிறைவண்டு , பெடைபுல்கிக் 

குறுந்தம் ஏறிச் செவ்வழிபாடும் குற்றாலம் . " 
" அள்ளல்விளை கழனி அழகார் விரைத்தாமரை மேலன்னம் 
புள்ளினம் வைகி எழும் புகலிப்பதி . " 

மாதவி வான் வகுள மலர்ந்தும் விரைதோயவாய்ந்த 
போதலர் சோலைகள் சூழ் புகலிப்பதி . " 
( < செங்கயல் நின்றுகளும்செறுவில் திகழ்கின்ற சோதிப் 
பங்கயம் நின்றலரும் வயல்சூழ்ந்த பாதாளேச்சரம் . ” 


தேவார ஆராய்ச்சி 


133 


" இஞ்சாயல் இளந்தெங்கின் பழம் வீழ 

இளமேதி யிரிந்தங் கோடிச் 
செஞ்சாலிக் கதிர் உழக்கிச் செங்கமல 

வயல்படியுந் திருவையாறு. 


“ முத்தாறு , 


வகையாரும் வரைப்பண்டம் கொண்டு இரண்டு 

கரையருகும் மறிய மோதித் 
தகையாரும் வரம்பிடறிச் சாலிகழுநீர் 

குவளை சாயப் பாய்ந்து 
முகையார் செந்தாமரைகள் முகமலா 

வயல் தழுவும் முதுகுன்றம் . " 
" குருந்தம் மல்லிகை கோங்குமாதவி நல்லகுராமாவிற் 

திருந்து பைம்பொழில் கச்சி யேகம்பம். ” 
கோலமாய்க் கொழுந்து ஈன்று பவளம் திரண்டதோர் ஆலமரம் . ” 

நீலம் நெய்தல் நிலவி மலரும் சுனை , நீடிய 
சேலும் ஆலுங்கழனி வளம் மல்கிய சிக்கல் . ” 
" வாளையும் கயலும் மிளிர் பொய்கை 

வார்புனற்கரை அருகெலாம் வயல் 
பாளையொண் கமுகம் புறவார் பனங்காட்டூர் . 
அந்தண்மா தவி புன்னை நல்லவசோகமும் அரவிந்தம் மல்லிகை 
பைந் தண் நாழல்கள் சூழ் புறவார் பனங்காட்டூர் . ” . 

பாசித்தடமும் வயலும் சூழ்ந்த பாசூர் . 
" வெண் தாமரைமேல் கருவண்டுயாழ்செய் வெண்காடு . ” 
" கள்ளார் நெய்தல் கழுநீர் ஆம்பல் கமலங்கள் 
புள்ளார் பொய்கைப் பூப்பல தோன்றும் புத்தூர் . " 
கொம்பார் குரவு கொகுடி முல்லை குவிந்தெங்கும் 
மொய்ம்பார் சோலை வண்டுபாடும் முதுகுன்று . ” 
" கயல்வளாவிய கழனிக் கருநிறக் குவளை கண் மலரும் 
வயல்வளாவிய புகலூர் வர்த்தமானீச்சரம் . ” 


4 செய்யில் வாளைகளோடு செங்கயல் குதிகொளும் புகலூர் . " 


134 


நரசிம்மவர்மன் 


" சேறும் வாளையும் கயலும் செறிந்து தன் கிளையொடுமேய 

ஆலுஞ்சாலி நற்கதிர்கள் அணிவயற்காழி நன்னகர் . ” 
"" துள்ளிவாளை பாய்வயல் , சுரும்புலவும் நெய்தல்வாய் , 
அள்ளல் நாரை ஆரல் வாரும் அந்தண் ஆரூர் . ” 
" செருந்தி ஞாழல் புன்னை வன்னி செண்பகம் செழுங்குரா 
அரும்பு சோலை வாசம் நாறும் அந்தண் ஆரூர் . ” 
" முறித்து மேதிகள் கரும்பு தின்று வாவியின் மூழ்கிட இனவாளை 
வெறித்துப் பாய்வயல் சிரபுரம் . ” 
" செம்பொனார் தரு வேங்கையுநாழலுஞ் செருந்தி செண்பகமானைக் 
கொம்புமாரமு மாதவி சுரபுனை குருந்தலர்போந்துந்தி 
அம்பொனேர்வரு காவிரி வடகரை மாந்துறை. ” 
" கோங்கு செண்பகம் குருந்தொடு பாதிரி குரவிடை மலருந்தி 
ஓங்கி நீர் வரு காவிரிவடகரை மாந்துறை . ” 
" நறவ மல்லிகை முல்லையு மௌவலு நாண்மலரவை வாரி 
யிறவில் வந்தெறி காவிரி வடகரை மாந்துறை 
" மடையின் நெய்தல் கருங்குவளை செய்ய மலர்த்தாமரை 
புடைகொள் செந்நெல் விளைகழனி மல்கும் புகலூர் . 
கெண்டைபாய மடுவில் உயர் கேதகை மாதவி 
புண்டரீக மலர்ப் பொய்கை நிலாவும் புகலி . 
கண்டலும் ஞாழலும் நின்று பெருங்கடல் கானல்வாய்ப் 
புண்டரீகம் மலர்ப் பொய்கை சூழ்ந்த புனவாயில் . ” 
“ நாழலும் செருந்தியும் நறுமலர்ப் புன்னையும் 
தாழை வெண்குருகு அயல் தயங்கு கானல் . 
" குரவமர் சுரபுன்னை கோங்கு வேங்கைகள் 
விரவிய பொழிலணி விசய மங்கை . 
கோங்கமே குரவமே கொன்றையும் பாதிரி 
மூங்கில் வந்தணை தரும் முகலியின் கரை . " 
" கரும்பும் செந்நெலும் காய்கமுகின் வளம் 
நெருங்கு தண்டலை நீணெறி . " 


தேவார ஆராய்ச்சி 


135 


" பாய் திமிலர் வலையோடு மீன்வாரிப் பயின்றெங்கும் 
காசினியில் கொணர்ந்தட்டுங் கைதல்சூழ் கழிக்கானல் . " 
பானிலவும் பங்கயத்துப் பைங்கானல் வெண்குருகு 
கானிலவும் மலர்ப் பொய்கை கைதல்சூழ்கழிக் கானல் . ” 
கோங்கமே குரவமே கொழுமலர்ப் 

புன்னையே கொகுடி முல்லை 
வேங்கையே நாழலே விம்மு பாதிரி 

களேவிரவி யெங்கும் 
ஒங்குமா காவிரி வடகரை யடை 

குரங்காடு துறை . " 
குருந்துயர் கோங்கு கொங்கு கொடிவிடு 

முல்லை மல்லிகை செண்பகம் வேங்கை , 
கருந்தடங் கண்ணின் மங்கைமார் 

கொய்யும் கழுமல நகர் . ” 
" தேங்கொள் பூங்கமுகு தெங்கு இளங்கொடிமாச் 

செண்பகம் வண்பலா இலுப்பை , 
வேங்கை பூமகிழ் ஆல் வெயில்புகா வீழிமிழலை . 
இஞ்சிக் கேகதலிக்கனி விழக் கமுகின் 

குலையொடும் பழம் விழத் தெங்கின் , 
மிஞ்சுக்கே மஞ்சுசேர் பொழில் வீழிமிழலை . " 
தேனார்ந்தெழு கதலிக்கனி உண்பான் திகழ்மந்தி 

மேனோக்கி நின்றிரங்கும் பொழில். " 
தவமுயல்வோர் மலர்பறிப்பத் தாழவிடு 

கொம்புதைப்பக் கொக்கின் காய்கள் 
கவணெறிகல்போற் சுனையின் கரைசேரப் 

புள்ளிரியுங் கழுமலமே . ” 


22 


2 . 


உவமைகள் 


ஞானசம்பந்தர் தம்முடைய பாடல்களில் சிற்சில 
இடங்களில் அழகான உவமைகளை நயமாகக் கூறுகிறார் . 
அப் பகுதிகள் சில வருமாறு : 


136 


நரசிம்மவர்மன் 


ஒரு பூம்பொழிலிலே வண்டு ரீங்காரஞ் செய்து இசை 
பாடிக்கொண்டிருக்க , அங்கு ஒரு மயில் தனது தோகையை 
விரித்து ஆடிக்கொண்டிருக்க , பொன்போன்ற தாதுகள் 
நிறைந்த மலரைப் புன்னை மரம் பூத்திருந்தது . இந்தக் 
காட்சி , அரங்கத்திலே இசைப்பாட்டிற்கு ஏற்ப நடனமாது 
ஒருத்தி நாட்டியம் ஆட , அதனைக் கண்டு மகிழ்ந்தவர் 
அவளுக்குப் பொன்னைத் தாராளமாக வழங்குவது போல 
இருந்தது என்று உவமை கூறுகிறார் ஞானசம்பந்தர் . 

“ மாதவி மேய வண்டு இசைபாட மயில் ஆடப் 

போது அலர் செம்பொன் புன்னைகொடுக்கும் புறவம் . " 
பொய்கைகளில் தாமரை குமுதம் குவளை நெய்தல் 
ஆகிய மலர்கள் பூத்து மலர்ந்திருப்பது , தாமரைப்பூ 
மகளிரின் முகம் போலவும் செங்குமுதம் வாய் போலவும் 
குவளையும் நெய்தலும் கண்கள் போலவும் காணப்பட்டன 
என்று உவமை கூறுகிறார் : 
" வாவி தொறும் வண்கமலம் முகங்காட்டச் 

செங்குமுதம் வாய்கள் காட்டக் 
காவியிருங் கருங்குவளை கருநெய்தல் 

கண்காட்டும் கழுமலமே . ” 
மகளிரின் முகத்துக்கும் வெண்ணகைக்கும் கருங் 
கண்ணுக்கும் செவ்வாய்க்கும் இன்னொரு உவமை கூறுகிறார் : 
" கொழுந் தரளம் நகைகாட்ட கோகனகம் 

முகங்காட்டக் குதித்து நீர்மேல் 
விழுந்த கயல் விழிகாட்ட விற்பவளம் 

வாய்காட்டும் மிழலை யாமே . 
வயலைச் சார்ந்த ஒரு நீர் நிலையிலே தாமரைப் பூ பூத் 
திருந்தது . அந்தப் பூவின் மேலே ஓர் இளம் அன்னப் 
பறவை அமர்ந்திருந்தது . பூவிற்கு மேலே , உயர்ந்து 
நீண்டு வளர்ந்திருந்த ஒரு தாமரை இலை குடைபிடிப்பது 
போல நின்றது . அருகிலே வளர்ந்திருந்த செந்நெற்கதிர் 
பூவின் அருகில் காற்றினாலே அசைந்து கொண்டிருந்தது . 


பூ பூத் 


தேவார ஆராய்ச்சி 

137 
இந்தக் காட்சி , அரசிளங் குமரன் ஒருவன் கொற்றக் 
குடையின் கீழே பொன் ஆசனத்தில் அமர்ந்திருக்க , 
தாதிப் பெண்கள் சாமரை வீசிக்கொண்டிருப்பது போலக் 
காணப்பட்டது என்று உவமை கூறுகிறார் : 
" செறியிலைத் தாமரைத் தவிசில் திகழ்ந்தோங்கும் 

இலைக்குடைக்கீழ்ச் செய்யார் செந்நெல் 
வெறிகதிர்ச் சாமரை யிரட்ட இளவன்னம் 

வீற்றிருக்கும் மிழலை யாமே . ” 
கடற்கரையை யடுத்த ஒரு கானல் கழியின் ஓரத்திலே 
அடர்ந்து வளர்ந்த தாழம் புதரில் தாழம் 
திருந்தது . அதன் அருகில் தண்ணீரிலே தாமரை மலர் 
அலர்ந்திருந்தது . அக் கழியில் வாழும் கெண்டைமீன் 
அவ்விடத்திற்கு வந்தபோது , தண்ணீரில் காணப்படுகிற 
தாழம்பூவின் நிழல் ஒரு பறவைபோல் தோன்ற அதைக் 
கண்டு கெண்டை மீன் அச்சங்கொண்டு தாமரைப் பூவின் 
கீழே ஓடி ஒளிந்தது . கெண்டை மீனின் அறியாமையைக் 
கண்ட கழிக்கரையில் கிடந்த முத்துகளும் சிப்பிகளும் 
நகைப்பது போலத் தோன்றின என்று கூறுகிறார் 

மடல் விண்ட முடத்தாழை 

மலர் நிழலைக் குருகென்று 
தடமண்டு துறைக் கெண்டை 

தாமரையின் பூ மறையக் 
கடல் விண்ட கதிர்முத்தம் 

நகை காட்டுங் காட்சியதே . 
குடவாயில் தோட்டத்திலே வாழை மரங்களின் 
மஞ்சள் நிறமான வாழைப்பழங்கள் பொன் 

காய்த்தது 
போலவும் , பாக்கு மரங்களின் செந்நிறமாகப் பழுத்த 
காய்கள் பவழம் காய்த்தது போலவும் தோன்றின என்பதை , 

குலைவாழை கமுகம் பொன் வளம் பழுக்கும் குடவாயில் ” 
என்று கூறுகிறார் . 

புங்கமரத்தின் பூக்கள் தரையில் உதிர்ந்து கிடப்பது 
நெல் பொறியைச் சிதறியிருப்பது போலத் தோன்றிற்று 


138 


நரசிம்மவர்மன் 


என்றும் , கோங்கு மலர் பொன் பூத்தது போல மஞ்சள் 
நிறமாக இருந்தது என்றும் , பசுமையான இலைகளுக்கு 
இடையிலே செந்நிறமான ஆலங்காய்கள் காய்த்திருப்பது 
திரண்ட பவளங்களைப் போல இருந்தன என்றும் உவமை 
கூறுகிறார் : 

" பொரியேர். புன்கு சொரி பூஞ்சோலை . ” 
“ பொன்போதலர் கோங்கோங்கு சோலை . ” 
“ கோலமாய்க் கொழுந்து ஈன்று பவளம் 

திரண்டதோர் ஆலமரம் ” 
பாம்பின் வாயிலே அகப்பட்ட சிறு பறவை புதரிலே 
யுள்ள பூவின் தேனைச் சுவைத்து இன்புற்றதுபோல நோய் , 
மூப்பு , சாக்காடு என்பவைகளினால் பிணிப்புண்டுள்ள இந்த 
உடம்பு சிற்றின்பத்தை விரும்புகிறது என்று கூறுகிறார் : 
" செடிகொள் நோயாக்கையைப் பாம்பின் வாய்த் 

தேரைவாய்ச் சிறுபறவைக் 
கடிகொள் பூந்தேன் சுவைத்தின் புறலாமென்று 

கருதினாயே ....... 
கழிக்கரையில் தாழம்புதரின் அருகே நின்றிருந்த 
ஒரு கொக்கு , தாழைமடல் தொங்குவதைத் தன் மனைவி 
யாகிய கொக்கு என்று கருதி அதைத் தழுவிற்றாம் ! 

ஏழை வெண் குருகயலே யிளம்பெடை தனதெனக் கருதித் 
தாழை வெண் மடல்புல்குந் தண்மறைக் காடு . ” 

ஆண் அன்னப் பறவை பெண் அன்னத்துடன் 
தாமரைப் பூவின்மேலே அமர்ந்திருப்பதும் அருகிலே நின்ற 
நெற்கதிர்கள் காற்றில் அசைவதும் ஆன காட்சி , அரசனும் 
அரசியும் சிம்மாசனத்தில் வீற்றிருக்க அவர்களுக்கு இரு 
புறத்திலும் மங்கையர் 

வீசுவதுபோலிருந்தது 
என்று கூறுகிறார் : 

தளையவிழ் கமலத் தவிசின்மேல் அன்னனம்தன் 

இளம்பெடை யொடும் புல்கி 
விளைகதிர் கவரிலீச வீற்றிருக்கும் . ” 


சாமரை 


3. சிறுத்தொண்டர் 
ஞானசம்பந்தர் சிறுத்தொண்டரைக் குறிப்பிடு 
கிறார் . சிறுத்தொண்டர் என்பது சிறுத்தொண்ட நாயனா 
ராகிய பரஞ்சோதியாரை அன்று . அவரைத் தவிர்த்து வேறு 
சிறுத்தொண்டரையும் குறிப்பிடுகிறார் . செங்காட்டங் 
குடியில் கணபதீச்சரம் அமைத்துத் திருத்தொண்டு செய்து 
வந்த பரஞ்சோதியாராகிய சிறுத்தொண்ட நாயனாரை ஞான 
சம்பந்தர் தமது தேவாரப் பதிகத்தில் கூறுவது யாவரும் 
அறிவர் . அந்தச் சிறுத்தொண்டர் நரசிம்மவர்மனின் யானைப் 
படைத்தலைவராக இருந்து , வா தாவி நகரத்திற்குச் சென்று 
போர் புரிந்தார் என்றும் , பின்னர் அரசரது ஊழியத்தை 
விட்டுப் பக்தியில் ஈடுபட்டு இருந்தார் என்றும் , அவருடன் 
ஞானசம்பந்தரும் அப்பரும் நட்புக்கொண்டிருந்தனர் என் 
றும் முன்னமே கூறியுள்ளோம் . ஞானசம்பந்தர் அவரைத் 
தமது திருப்பதிகங்களில் இவ்வாறு கூறுகிறார் : 


பொடி நுகரும் சிறுத்தொண்டர்க் கருள் செய்யும் பொருட்டாகக் 
கடிநகராய் வீற்றிருந்தான் கணபதீச் சரத்தானே . 


என்றும் , 

" செங்காட்டங்குடி மேய சிறுத்தொண்டன் . 
என்றும் , 

" செருவடிதோட் சிறுத்தொண்டன் . ” 
என்றும் , 

“ சீராளன் சிறுத்தொண்டன் . ” 
என்றும் , 

சிறப்புலவன் சிறுத்தொண்டன் . ” 
என்றும் , 

" வெந்த நீறணி மார்பன் சிறுத்தொண்டன் . ” 
என்றும் கூறுகிறார் . 


140 


நரசிம்மவர்மன் 


இந்தச் சிறுத்தொண்டரை 

ரைத் தவிர வேறு சிறுத் 
தொண்டர்களையும் - ஞானசம்பந்தர் கூறுகிறார் . அவர் 
கூ ஆவது இது : 


வணங்கும் சிறுத்தொண்டர் வைகலேத்தும் வாழ்த்தும் கேட்டு 
அணங்கும் பழையனூர் ஆலங்காட்டெம் அடிகளே. 
<< வெள்ளமெல்லாம் விரிசடை மேலோர் 

விரிகொன்றை 
கொள்ள வல்லான் குரைகழல் ஏத்தும் 

சிறுத்தொண்டர் 
உள்ளமெல்லாம் உள்கிநின்றாங்கே 

உடனாடும் 
கள்ளம் வல்லான் காதல் செய் கோயில் 

கழுக்குன்றமே . ” 
பழகவல்ல சிறுத்தொண்டர் பாவின்னிசை 
குழகரென்று குழையா வழையா வரும் 
கழல்கொள் பாடலுடையார் கருகாவூரெம் 

அழகர் வண்ணம் அழலும் அழல்வண்ணமே . ” 
இப் பாடல்களில் கூறப்படுகிற சிறுத்தொண்டர் என் 
பவர் யாவர் ? அவர் ஏன் சிறுத்தொண்டர் என்று கூறப் 
படுகின்றனர் ? என்பன ஒன்றும் விளங்கவில்லை . தனை 
ஆராயவேண்டுவது அறிவுடையவர் கடனாகும் . 


4. கழியில் மீன்பிடித்தல் 
பௌத்தப் பள்ளிகளையடுத்த கழிகளிலே பௌத்தத் 
துறவிகளில் சிலர் ஒருவருமறியாமல் மீன்பிடித்த செய் 
தியை ஞானசம்பந்தர் கூறுகிறார் . துறவிகளுக்குரிய சீலங் 
களில் உயிர்களைக் கொல்லக்கூடாது என்பதும் ஒன்று . 
பௌத்தத் துறவிகளில் சிலர் இவ்வாறு உயிர்க்கொலை 
செய்து வந்தது பௌத்த ஒழுக்கத்துக்குப் புறம்பானது . 
ஒவ்வொரு சமயத்திலும் கால வேறுபாட்டினாலே சிற்சிலர் 
சமய ஒழுக்கத்தைத் தவறி நடப்பது உண்டு . 

அவவாறு 


தேவார ஆராய்ச்சி 


தவறி நடந்த செய்தியை ஞானசம்பந்தர் தமது தேவாரத் 
தில் குறிப்பிடுகிறார் . 

" கடுக்கள் தின்று கழிமீன் கவர்வார்கள் . ” 
என்றும் , 

கழிக்கறைப் படுமீன் கவர்வார் . ” 
என்றும் , 

" கழியருகு பள்ளியிடமாக வடுமீன்கள் கவர்வாரும் . ” 
என்றும் , பௌத்தத் துறவிகள் மீன்பிடித்த செய்தியைக் 
கூறுகிறார் . 

சமய நூலாகிய நீலகேசி உரையிலும் 
பௌத்தர் கழிகளிலே மீன்பிடித்த செய்தி கூறப்படுகிறது . 


சமண 


5. அரசரைப்பற்றிய செய்திகள் 
சம்பந்தர் காலத்துக்குச் சில நூற்றாண்டுகளுக்கு . 
முன்பு , சங்ககாலத்தின் கடைசியில் இருந்த செங்கண் 
சோழனை இவர் தமது தேவாரத்தில் சிற்சில இடங்களில் 
குறிப்பிடுகிறார் . அவரைத் தவிர , வெங்குரு , சிரபுரம் , புற 
வம் , சண்பை என்னும் வேறு பெயர்களையுடைய சீகாழி 
யில் இவர் காலத்துக்கு முன்பு அரசாண்ட சில அரசர் 
களின் பெயரைக் கூறுகிறார் . அவ்வரசர்கள் தருமன் , 
சிலம்பன் , தேர்வலவன் , சண்டன் , நந்தன் என்பவர்கள் . 
செங்கோல் நடாவிப் பல்லுயிர்க்குஞ் செய்வினை மெய்தெரிய 
எங்கோத் தருமன் மேவியாண்ட வெங்குரு மேயவனே . " 
தலையாய்க் கிடந்திவ் வையமெல்லாந் தன்னதோராணை நடாய்ச் 
சிலையால் மலிந்த சீர்ச்சிலம்பன் சிரபுர மேயவனே. ” 
“ ஒருதேர் கடாவி ஆரமருள் ஒருபது தோள் 

தொலையப் 
பொரு தேர் வலவன் மேவி யாண்ட புறவமர் புண்ணியனே . " 
" தவர்செய் நெடுவேல் சண்டனளச் சண்பை யமர்ந்தவனே . " 
" நட்டார் நடுவே நந்தனான நல்வினையா லுயர்ந்த 
கொட்டாறுடுத்த தண்வயல்சூழ் கொச்சை யமர்ந்தவனே . ” 


11 


142 


நரசிம்மவர்மன் 


22 


இதில் கூறப்படுகிற தருமன் , சிலம்பன் , தேர்வலவன் , 
சண்டன் , நந்தன் என்பவர் யாவர் ? சோழநாட்டை யாண்ட 
இவர்கள் சோழ அரசரா , பல்லவ அரசரா , அல்லது வேறு 
குலத்து அரசரா ? என்பது தெரியவில்லை. இதில் தேர் 
வலவன் என்பவன் ஐந்து பகையரசரின் ( ஒருபது தோள் 
களை ) அழித்தான் என்று கூறப்படுகிறான் . அந்தப் பகை 
யரசர்யாவர் P 

திருமூக்கீச்சரக் கோயிலைக் கட்டியமைத்தவர் சேர 
சோழ பாண்டியர் என்று கூறுகிறார் . “ தென்னவன் கோழி 
யெழில் வஞ்சியும் ஓங்கு செங்கோலினான் செய்த மூக்கீச் 
சரம் 

என்றும் , " வடமனீடு புகழ்ப் பூழியன் தென்ன 
வன் கோழிமன் செய்த மூக்கீச்சரம் என்றும் , " அந்தண 
மா தன் னேரியன் செம்பிய னாக்கிய " மூக்கீச்சரம் என்றும் , 
4 சீரினாலங்கொளிர் தென்னவன் செம்பியன் வில்லவன் 
சேரும் மூக்கீச்சரம் என்றும் கூறுகிற இவர் , மூவேந்தரின் 
கொடிகளையும் கூறுகிறார் . 
" செருவிலாரும் புலி செங்கயல் ஆனையினன் செய்த 

பொருவின் மூக்கீச்சரத்தெம் அடிகள் . " 
என்று கூறுகிறார் . இதில் சோழருடைய புலிக் கொடியை 
யும் பாண்டியருடைய மீன் கொடியையும் கூறி , சேரருடைய 
விற்கொடியைக் கூறாமல் ஆனைக் கொடியைக் கூறுகிறார் . 
சேரர்களுக்கு யானைக் கொடியும் இருந்ததென்பது இதனால் 
தெரிகிறது . யானைக் கொடி எந்தக் காலத்தில் சேரர்களுக் 
குரியதாயிருந்தது என்பதை ஆராய்வது சரித்திர வரலாற் 
றுக்கு முக்கியமாகும் . தென்னாட்டிலே யானை பொறித்த 
காசுகள் வழங்கி வந்தன என்று நாணய ஆராய்ச்சியாளர்கள் 
( Numismatics ) கூறுகிறார்கள் . இவற்றை யாராய்வது தமிழ் 
நாட்டுச் சரித்திர வரலாற்றாசிரியர் கடமையாகும் . 

சம்பந்தர் தமது காலத்திலோ அல்லது தமக்கு முற் 
பட்ட காலத்திலோ இருந்த பல்லவ மன்னர்களைத் தமது 
தேவாரத்தில் குறிப்பிடவில்லை . ஆனால் , தமது காலத்தி 
லிருந்த சோழ அரசனைக் குறிப்பிடுகிறார் . அந்தச் சோழ 


தேவார ஆராய்ச்சி 


143 


மன்னன் பெயரைக் கூறவில்லை. நெடுமாறன் என்னும் 
கூன்பாண்டியன் மனைவியாராகிய பாண்டிமாதேவியா 
ராகிய மங்கையர்க்கரசியாரின் . தந்தையாகிய சோழனை 
அவர் குறிப்பிடுகிறார் . அந்தச் சோழனை மணிமுடி தரித்துப் 
பெரிய இராச்சியத்தை யரசாண்டவன் என்று கூறுகிறார் : 
" மண்ணெலாம் திகழ மன்னனாய் மன்னு 

மணிமுடி சோழன் றன் மகளாம் 
பண்ணினேர் மொழியாள் பாண்டிமாதேவி 

பாங்கினாற் பணிசெய்து பரவும் . 
ஆலவாய்த் திருக்கோயில் என்று கூறுகிறார் . இது சரித் 
திரத்துக்கு முரண்பட்ட செய்தி . மங்கையர்க்கரசியின் 
தந்தையாரான சோழ அரசன் , பல்லவ அரசருக்குக்கீழ் 
( மகேந்திரவர்மன் நரசிம்மவர்மனுக்குக் கீழ் .) குறுநில 
மன்னனாக இருந்தார் என்று சரித்திரம் கூறுகிறது . 
ஞானசம்பந்தர் , 

சமயத்தவனாக இருந்த 
பாண்டியன் நெடுமாறனைச் சைவசமயத்தில் சேர்த்தனர் 
என்பதை முன்னமே கூறியுள்ளோம் . 


சமண 


6. பழமொழி , திருக்குறள் 
ஞானசம்பந்தர் தம்முடைய தேவாரப்பதிகங்களில் 
எடுத்தாளும் பழமொழிகளும் திருக்குறளும் வருமாறு : 
மடங்கொண்ட விரும்பியராய் மயங்கியோர் பேய்த்தேர்ப்பின் 
தடங்கொண்டு நீர்க்குச் செல்வார் 
தாமலார் போலவே தக்கனார் வேள்வியை 
ஊமனார் தங் கனவாக்கினான் ஒரு நொடி . ” 
“ எழுந்துவகை நலிந்துழலும் அவுணர்கடம் 

புரமூன்றும் எழிற்கணாடி 
உழந்துருளு மளவையி னொள்ளெரி கொளவெஞ் 

சீலை வளைத்தா னுறையுங் கோயில் . 


144 


நரசிம்மவர்மன் 


அகர முதலானை அணியாப்ப னூரானைப் 
பகரு மனமுடையார் வினைபற்றறுப்பரே . 

(திருஆப்பனூர் ரு . ) 
" செடிகணோயாக்கைப் பாம்பின் வாய்த் 

தேரைவாய்ச் சிறுபறவைக் 
கடிகொள் பூந்தேன் சுவைத் தின் 
புறலாமென்று கருதினாயே . ” 

( சம்பந்தர் II திருவாரூர் கா . ) 


7. நாளும் கோளும் 
கோளும் நாளும் பார்த்துப் பிரயாணம் செய்யும் 
வழக்கம் ஞானசம்பந்தர் காலத்தில் இருந்தது என்பது 
அவருடைய தேவாரப் பாடல்களால் தெரிகிறது . 
கோளும் நாளும் தீயவேனும் நன்காம் குறிக்கொண்மினே . 

(II திருநாகேச்சரம் சு .) 
என்று அவர் கூறுகிறார் . 

ஒன்பதொ டொன்றோ டேழு பதினெட்டோ டாறு 

முடனாய நாள்கள் அவைதான் 
அன்பொடு நல்லநல்ல அவை நல்லநல்ல 

அடியாரவர்க்கு மிகவே . " 

பிரயாணத்திற்கு ஆகாத - பன்னிரண்டு நட்சத் 
திரங்களை அவர் கூறுகிறார் . இதில் ஒன்பது என்றது 
கிருத்திகைக்கு ஒன்பதாவதாகிய பூரம் , ஒன்று என்றது 
கிருத்திகை, ஏழு என்றது ஆயிலியம் , பதினெட்டு என்றது 
பூராடம் . ஆறுடன் ஆய நாட்கள் என்றது மேலே கூறிய 
நான்கு நட்சத்திரங்கள் அல்லாத ஏனைய எட்டு நட்சத் 
திரங்கள் . அவை : பூரட்டாதி , மகம் , கேட்டை , பரணி , 
சுவாதி , விசாகம் , ஆதிரை , சித்திரை என்பன . 

தானுறு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத 
வண்ணம் உரைசெய் , ஆன சொன்மாலை என்றும் கூறு 
கிறார். 


என்று 


21 


11 என்று 


மலை முதலான எடம் 
தேவார ஆராய்ச்சி 

145 
இதனால் , இவர் காலத்தில் நாள்கோள் பார்க்கும் 
வழக்கம் உண்டென்பது தெரிகிறது . 
8. சமணமுனிவர் குன்றுகளில் தங்கியது 

சமண முனிவர்கள் மலைக் குகைகளில் தங்கி தவம் 
செய்து வந்தனர் . மலைக் குகைகளுக்குப் பாழி என்பது 
பெயர் . குன்றுகளிலுள்ள பாழிகளில் சமண முனிவர் 
தங்கியிருந்த செய்தி , அப் பாழிகளில் இப்போதும் காணப் 
படுகிற கற்படுக்கைகளினாலும் , கல்வெட்டுச் சாசனங்களி 
லும் தெரிகிறது . ஞான சம்பந்தரும் தமது தேவாரத்தில் 
" பாழியுறை வேழநிகர் பாழமணர் 

கூறுகிறார் . 
அன்றியும் , இவர் காலத்திலே மதுரை மாநகரத்தைச் 
சூழ இருந்த யானை மலை முதலிய மலைகளிலே சமண முனிவர் 
இருந்த செய்தியையும் கூறுகிறார் : 
" ஆனைமாமலை யாதியாய விடங்களில் பல அல்லல் சேர் 

ஈனர்கட் கெளியேனலேன் திருவாலவாய் அரனிற்கவே . ” 
என்று திருவாலவாய்ப் பதிகத்தில் கூறுகிறார் . 
கூறுகிற யானை மலையாதியாய இடங்கள் என்பது மதுரை 
யைச் சூழ்ந்துள்ள யானை மலை , நாகமலை , இடபமாலை , சமண 
சமண முனிவர் இருந்தனர் என்பதைப் பெரிய புராணம் , 

எண்பெருங் குன்றத்து எண்ணாயிரஞ் சமணர் , " என்று 
கூறுகிறது . 

யானை மலை என்பது , யானை படுத்திருப்பதுபோல 
அமைந்த மலை . நாகமலை என்பது நாகப்பாம்பு படுத்திருப் 
பதுபோன்ற மலை . இயற்கையாக யானையும் நாகப்பாம்பும் 
போன்று அமைந்துள்ள இந்த மலைகளைப் பற்றி இடைக் 
காலத்திலே சில கதைகள் கற்பிக்கப்பட்டன. சமணர் 
தமது மந்திர சக்தியினாலே யானையை மலைப்பாம்பு . விழுங்கு 
துபோலக் காட்டிப் பாண்டிய அரசனை வசப்படுத்தி 
னார்கள் என்பது ஒரு கதை . இந்தக் கதையைத் தக்கயாகப் 
பரணி உரையாசிரியர் தமது உரையில் குறிப்பிடுகிறார் . 

- 10 


இவர் 


க.வ. 


146 


நரசிம்மவர்மன் 


றும் , 


இந்தக் கதை சமணர் மந்திர சக்தியுடையவர் என்பதைக் 
காட்டக் கற்பிக்கப்பட்டது போலும் . ஞானசம்பந்தர் காலத் 
தில் இந்தக் கதை கற்பிக்கப்படவில்லை . அவர் காலத்தில் 
இக்கதை வழங்கியிருந்தால் இதனைத் தமது தேவாரத்தில் 
கூறியிருப்பார் . அவர் காலத்தில் இக்கதை வழங்காதபடி 
யால் , சமணர்கள் வசித்த யானை மலை முதலிய மலைகள் 
என்று மட்டும் கூறினார் . 

இன்னும் பிற்காலத்தில் யானையைப் பாம்பு விழுங்கிய 
கதை வேறு விதமாகக் கற்பிக்கப்பட்டது . சமணர் தமது 
மந்திர சக்தியினால் யானையை யுண்டாக்கி , அதனை 
மதுரையை யழிக்கும்படி விட்டனர் என்றும் அதனைச் 
சிவபெருமான் நரசிங்க அம்பு எய்து கொன்றார் என் 
பிறகு மலைப்பாம்பை யுண்டாக்கி அனுப்ப அதனையும் அவர் 
அம்பு எய்து கொன்றார் என்றும் , அவ்வாறு கொல்லப் 
பட்ட யானையும் பாம்பும் மலையாக அமைந்து யானைமலை 
நாகமலை எனப் பெயர்பெற்றன என்றும் பிற்கால 
கதைகள் கற்பிக்கப்பட்டன . இக்கதைகளைத் திருவிளை 
யாடற் புராணத்தில் காணலாம் . 

ஞானசம்பந்தர் காலத்துக்குச் சற்றேறக்குறைய ஒரு 
நூற்றாண்டுக்குப் பிறகு யானை மலையிலிருந்த குகையில் 
வைண்வர் நரசிங்கப் பெருமாளை அமைத்தனர் என்னும் 
செய்தி அங்குள்ள கல்வெட்டுச் 

கூறுகிறது . 
யானை மலை முதலிய எண்பெருங் குன்றுகளைப் பற்றி இந் 
நூலாசிரியர் எழுதியுள்ள சமணமும் தமிழும் என்னும் 
நூலில் காணலாம் . 


சாசனம் 


9. இசை , 

சை , ஆடல் , பாடல் 
இசை ஆடல் பாடல் ஆகிய கலைகளைப்பற்றி ஞான 
சம்பந்தர் தமது தேவாரத்தில் குறிப்பிடுகிறார் . இந்தக் 
கலைகள் அக் காலத்திலே நமது நாட்டில் நன்கு பயிலப் 
பட்டன என்பது தெரிகிறது . இக் கலைகளைப்பற்றி அவர் 
குறிப்பிடுகிற பகுதிகளைக் கீழே தருகிறோம் : 


147 


தவார ஆராய்ச்சி 


பண்ணின் நல்ல மொழியார் , பவளத்துவர் வாயினார் 
எண்ணின் நல்ல குணத்தார் , இணைவேல் வென்ற கண்ணினார் 
வண்ணம்பாடி வலிபாடித் தம் வாய்மொழி பாடவே , ” 
4 புரிகுழலார் சுவடொற்றி முற்றப் 

பாவிய பாடல் அறாத ஆவூர் , 
< விழவொ டொலிமிகு மங்கையர் தகுமாடசாலை 

முழவொடிசை நடமுஞ் செயு முதுகுன்று , " 
" கருகு குழல் மடவார் கடி குறிஞ்சியது பாடி 
முருகன்னது பெருமை பகர் முதுகுன்று , " 
நொம் பைந்து புடைத் தொல்கு 

நூபுரஞ்சேர் மெல்லடியார் 
அம்பந்தும் வரிக்கழலும் அரவஞ்செய் பூங்காழி , 
4 கருந்தடங் கண்ணார் கழல் பந்தம்மானைப் பாட்டயரும் 

கழுமலம் , " 
பண்ணின்மொழியார் பாடலோவாப் பாசூர் , ” 
பண்ணியல் பாடலறாத ஆவூர் , " 
( ( வேலியின் விரைக் கமல மன்ன முகமாதர் 
பாலென மிழற்ற நடமாடு பழுவூர் , 
பண்ணி யாழ் பயில்கின்ற மங்கையர் 

பாடலாட லோடார வாழ்பதி " திருக்களர் . 
சரியின் முன்கை நன்மாதர் சதிர்பட மாநடமாடி 
யுரிய நாமங் களேத்தும் ஒலிபுனற்காழி நன்னகர் , 
பஞ்சியாரு மெல்லடிப் 

பணைத்த கொங்கை நுண்ணிடை 
அஞ்சொலார் அரங்கெடுக்கும் 

அந்தணாரூர் என்பதே , ” 
வாசமலர் கோதுகுயில் வாசகமும் 

மாதரவர் பூவை மொழியும் 
தேசவொலி வீணையொடு கீதமது 

வீதிநிறை தேவூர் , " 


t 


148 


நரசிம்மவர்மன் 


" வாசமலர் மென்குழல் மடந்தையர்கள் 

மாளிகையின் மன்னி யழகார் 
ஊசல்மிசை யேறி இனிதாக இசை 

பாடுதவி மாணி குழியே , " 
சொல்வள ரிசைக் கிளவி பாடி 

மடவார் நடமாடும் , " திருநல்லூர். 
" பண்ணிடை ஒன்பதும் உணர்த்தவர் , " 
மாலையில் வண்டினங்கள் மதுவுண் டிசை 

முரலவைத்த பாலையாழ்ப் பாட்டு , ” 
சேறாடு செங்கழுநீர்த் தாதாடி 

மதுவுண்டு சிவந்த வண்டு 
வேறாய வுருவாகிச் செவ்வழிநற் 

பண்பாடும் மிழலையாமே , ” 
" செங்கயல் லொடு சேல் செருச் செயச் 

சீறியாழ்ழால் தேனினத்தொடு 
பங்கயம் மலரும் புறவார் பனங்காட்டூர் , 
" பஞ்சுரம் பாடி வண்டியாழ் முரலும் பருதிநியமமே , ” 
" கோலோடக் கோல்வளையார் கூத்தாடக் 

குவிமுலையார் முகத்தினின்று 
சேலோடச் சிலையாடச் சேயிழையார் 

நடமாடுந் திருவை யாறே . ” 
மேலும் , இசைக் கருவிகளையும் தமது பாசுரங்களில் 
குறிப்பிடுகிறார் . அப் பகுதிகளில் சில வருமாறு : 

துளைபயிலுங் குழலியாழ் முரலத் 

துன்னிய வின்னிசையாற் றுதைந்து , " 
" மோந்தை முழாக் குழல் தாளமொர் வீணை 

முதிர வோர் வாய்மூரி பாடி , " 
“ பண்ணு மூன்று வீணையோடு , " 
குழலினோசை வீணை மொந்தை 
கொட்டமுழ வதிர , 

, " 


15 


தேவார ஆராய்ச்சி 


149 


தண்டுடுக்கை தாளந் தக்கை 

சார நடம் பயில்வார் , " 
" தமிழினீர்மை பேசித் தாளம் 

வீணை பண்ணி நல்ல 
முழவ மொந்தை மல்குபாடல் 

செய்கையிட மோவார் , " 
பாடல் வீணை முழவங் 

குழல்மொந்தை பண்ணாகவே 
ஆடுமாறு வல்லான் . ) ) 
பாராரு முழவ மொந்தை குழலியாழொலி 
சீரா லே பாடலாடல் சிதைவில்ல தோர் , " 
" தண்டுந் தாளமுங் குழலுந் தண்ணுமைக் கருவியும் , 
த்தரிகை துத்திரி கறங்குதுடி தக்கையொ டிடக்கை படக் 
மெத்தனையு லப்பில் கருவித்திர ளலம்ப , 
சல்லரி யாழ்முழவ மொந்தை குழல் தாள மதியம்ப . ” 


2 


10. திரு ஏகபாத உரை 
ஏகபாதம் என்பது , ஒரு செய்யுளின் முதல் அடி 
போலவே ஏனைய அடிகளும் வருவது . இதற்குப் பொருள் 
கூறுவது கடினம் . திருஞானசம்பந்தர் இயற்றிய இந்தத் 
திரு ஏகபாதப் பதிகத்துக்கு ஒரு பழைய உரை உண்டு. 

, 
மகா வித்வான் காஞ்சீபுரம் சபாபதி முதலியார் அவர்கள் 
1864 - இல் அச்சிட்ட தேவாரத் திருமுறையில் , அந்தப் 
பழைய உரையை அச்சிட்டிருக்கிறார்கள் . அவ் வுரையை 
ஈண்டுத் தருகின்றேன் . 

பிரம புரத்துறை பெம்மா னெம்மான் 
பிரம புரத்துறை பெம்மா னெம்மான் 
பிரம புரத்துறை பெம்மா னெம்மான் 
பிரம் புரத்துறை பெம்மா னெம்மான் 


. 


150 


நரசிம்மவர்மன் 


முதலடி 
பதப்பொருள் : பிரமம் 

- ஞானாகாசமாகிய பராசத் 
தியை , புரத்துறை - அந்தப் பரிபூரணத்தை மிகுதிய 
வியக்கப்பட்டது , பெம்மான் - பெருமான் , 

எம்மான் 
எந்தப் பெரியோன் . 
பொழிப்பு : 

ஞானாகாசமாகிய பராசத்தியான பரி 
பூரணத்தை மிகுதியாக வியந்து அந்தப் பராசக்திக் கதீத 
மாகிய சுகமே வடிவாய் முதல் நடு விறுதி காணப்படாத 
வஸ்து எந்தப் பெரியோன் . 


இரண்டாமடி 


. 


பதப்பொருள் : பிரமபுரத்து - மேல் நிலத்து , உறை 
தண்ணீர் , பெரும் - விருப்பம் , மான் - மான் போலும் விழி 
யுடைய பெண் , எம் - எம்முடைய , ஆன் - ஆன்ம 

பொழிப்பு : மேல் நிலமாகிய ஆகாசத்தின் கண்ணே 
யோடா நின்ற கங்காதேவியை விரும்பித் திருமுடியிலே 
வைத்தவன் , எம்மை நீங்காத நிலைமையையுடைய எமதுயிர் 
மூன்றாமடி 
பதப்பொருள் : பிரமம் - பிரமதத்துவம் , புரம் - சரீரம் , 
எண்ணுதல் , பெம் 

ஆசை , ஆன் - அமையாமை , 
எம்மான் 

- என்னை யொக்க வந்தவன் . 
பொழிப்பு : பிரம ரூபத்திலே யெண்ணப்பட்ட என்னை 
முத்தியிலே விடுகைக்கு அமையாத விருப்பமுள்ளவனா 
யென்னை யொக்க வந்தவன் . 


உறை 


--- 


-- 


நான்காமடி 


- 


கர்த்தா 


பதப்பொருள் : பிரமபுரத்துறை பிரம்புரமென்கிற 
சீகாழிப்பதியிலே வீற்றிரா நின்ற , பெம்மான் 
வானவன் , எம்மான் - என்னுடைய சுவாமி . 

பொழிப்பு : பிரமபுரமென்கிற சீகாழிப் பதியிலே 
வீற்றிரா நின்ற கர்த்தாவானவன் என்னுடைய சுவாமி . 


தேவார ஆராய்ச்சி 


151 


. 


பெரியோனும் எனக்குயிரானவனும் என்னை யொக்க 
வந்தவனும் சீகாழிப் பதியில் வீற்றிருக்குங் கடவுளெனக் 
கூட்டிப் பொருள் கொள்க . 

விண்டலர் பொழிலணி வேணுபுரத்தரன் 
விண்டலர் பொழிலணி வேணுபுரத்தரன் 
விண்டலர் பொழிலணி வேணுபுரத்தரன் 
விண்டலர் பொழிலணி வேணுபுரத்தரன் 

(2 ) 
முதல 

பதப்பொருள் : விண்டு - மலை ; அலர் - ஒலி , பொழில் - 
உலகம் , அணிவு - அகப்படுதல் , ஏண் - பெருமை , நுபுரம் - 
சிலம்பு , தரன் - தரித்துள்ளவன் . 

பொழிப்பு : அஷ்டகுல பர்வதங்களும் , ஒலி சிறந்த 
தரிசு மணியாகவும் , அகில லோகங்களையும் உள்ளே யகப் 
படுத்துந் தன்மையவாயும் , பெரிதாயுமுள்ள திருச்சிலம் 
பினைத் தரித்துள்ளவன் ( நூபுரம் எனற்பாலது , நுபுரம் 

குறுகிநின்றது . ) 
இரண்டாமடி 

பதப்பொருள் : விண்டு - விஷ்ணு , அலர் - புறனுரை , 
பொழில் - அரசினிழல் , அணி - பொருந்தி , வேணு - விருப்பம் , 
புரத்து அரன் - புரத்தையரித்தவன் . 

பொழிப்பு : விஷ்ணுவின் புறனுரையாகிய சிவதூஷ 
ணத்தை அரசமானீழலில் அவனுடனிருந்து விரும்பியுள்ள 
முப்புரங்களைச் சங்கரித்துள்ளவன் . ( அண்ணி யெனற் 
பாலது , அணியென இடைக்குறைவாய் நின்றது .) 
மூன்றாமடி 
பதப்பொருள் : விண் தலர் 

தேவர்கள் , பொழில் - 
கற்பகப் பூஞ்சோலை , அணிவு - சூடுதல் , ஏணு - எண்ணும் , 
புரத்தரன் - தேவேந்திரன் . 

பொழிப்பு : தேவர்கள் கற்பகப் பூஞ்சோலை மலர் 
களால் அர்ச்சிக்கப்படுகின்ற தேவேந்திரனுடைய . 


எனக் 


- 


எணு 


152 


நரசிம்மவர்மன் 


என 


என 


சீகாழிப் 


எனற்பாலது , ஏணு 

நீண்டது . புரந்தரன் னற் 
பாலது , புரத்தரனென வலித்து நின்றது . ) 
நாள்காட்டி 

பதப்பொருள் : விண்டு - இதழ்கள் விண்டு , அலர் - 
மலர்கின்ற , பொழில் அணி - சோலை சூழ்ந்த , வேணுபுரத்து 
அரன் - வேணு புரமென்று மொரு பெயருள்ள 
பதிக்குக் கர்த்தா . 

பொழிப்பு : இதழ்கள் விண்டு மலர்கின்ற சோலை 
சூழ்ந்த சீகாழிப் பதிக்குக் கர்த்தாவாயுள்ளவன் . ( தேவேந் 
திரன் மூங்கில் வழியாக வந்து பூசித்ததால் வேணுபுரமென் 
னும் பெயர் பெற்றது . ) 

சிலம்பினைத் தரித்துள்ளவரும் , முப்புரத்தை யெரித் 
தவரும் , தேவேந்திரனுடைய சோலை சூழ்ந்த வேணுபுரத் 
தில் வீற்றிருக்கும் இறைவரெனக் கூட்டி யுரைத்துக் 
கொள்க .. 

புண்ட ரிகத்தவன் மேவிய புகலியே 
புண்ட ரிகத்தவன் மேவிய புகலியே 
புண்ட ரிகத்தவன் மேவிய புகலியே 
புண்ட ரிகத்தவன் மேவிய புகலியே 


( 
ந 
. 
) 


முதலடி 

பதப்பொருள் : புண்டரிகத்தவன் - இதய கமலத்தி 
லுள்ளவன் , மேவிய புகலியே - எனக்கின்பந் தருவானுமாய் 
மீளா வழியாகிய புகலிட மாயுமுள்ளவன் . 

பொழிப்பு : இதய கமலத்திலிருந் திடையறாத வானந் 
தம் பொழியப்பட்டென்னை மலபோதத்தில் தள்ளாமல் 
எனக் கடைக்கலப் பொருளாயுள்ளவன் . 


இரண்டாமடி 


பதப்பொருள் : புண்டரிகம் - திரிபுண்டாம் , தவன் 
மிக்க பெருமையையுடையவன் , மேவிய - பொருந்திய , புகலி 
சொல்லப்பட்டவன் . ஏ - என்பதீற்றசை . 


- 


தேவார ஆராய்ச்சி 


153 


பொழிப்பு : ஆன்மாக்களுக்கு இரக்ஷையாக முண் 
டம்போலிருந்த திருநீற்றை யணியப்பட்ட மிக்க கருணை 
யானவனே யான் பாடும் பாடலை யுவந்துள்ளவன் . 
மூன்றாமடி 

பதப்பொருள் : புண்டரிகம் - புலி , தவன் - தவமுனி, 
மே - கூத்து , வியம் - பொன் , பு - பொது , கலி - கற்றவன் . 

பொழிப்பு : புலிக்காலும் புலிக் கையும் பெற்றுள்ள 
வியாக்கிரபாத முனிவருக்கு ஞானானந்தமாகிய நாடகத் 
தைக் கனகசபையிலே யாடல் செய்யும் பரதவித்தையைக் 
கற்றுள்ளான் . ( வியம் எனற்பாலது , வியவெனக் கடை 
குறைந்து நின்றது . ) 


நானகாமடி 

பதப்பொருள் : புண்டரிகத்தவன் பிரமதேவன் , 
மேவிய - தனது போதத்தாலே பணியலுற்ற , புகலியே 
புகலியென்னுஞ் சீகாழிப்பதியே . 

பொழிப்பு : கீழ்ச் சொன்ன லீலைகளெல்லாஞ் செய் 
கின்ற 

சிவன் தனதிச்சையால் பொருந்தியிருக்குமூர் பிர்மா 
வானவன் பூசித்த புகலி யென்னுந் திருப்பதி . 

விளங்கொளி திகழ்தரு வெங்குரு மேவினன் 
விளங்கொளி திகழ்தரு வெங்குரு மேவினன் - 
விளங்கொளி திகழ்தரு வெங்குரு மேவினன் 
விளங்கொளி திகழ்தரு வெங்குரு மேவினன் . 


( 
ச 
) 


முதலடி 

பதப்பொருள் : விள -விளாம்பழத்தை , கொளி - கன்று 
குணிலாக எறிந்து கொண்டவனாகிய விஷ்ணு , தி - விட்டு 
விளங்கா நின்ற , கழ்தரு - நின்மல நீடிய , எங்கு - எவ்விடத் 
தில் , உருமேவினன் - தனது திருமேனியிலே மேவினன் . 

பொழிப்பு : கன்று குணிலாக எறிந்து விளவின் 
கனியைக் கொண்ட நாரணனைப் பிரகாசஞ் செய்யப்பட்டு 


154 


நரசிம்மவர்மன் 


நின்மலமாயிருந்துள்ள தனது பெரிய திருமேனியிலே 
ஒன்று பாதியாக 

ரதியாக வைத்துள்ளான் . ( தீ எனற்பாலது , தி 
எனக் குறுகிநின்றது . கழுதரு எனற்பாலது , கழ்தரு, 
என நின்றது . ) 
இரண்டாமடி 
பதப்பொருள் : விலங்கு எனற்பாலது 

விளங்கு. 
எனவும் , ஒலி எனற் பாலது ஒளி எனவுந் திரிந்து நின்றது . 
விலங்கு - மாறு பாடாய் , ஒலி - கதறப்பட்ட பௌத்தனது 
தலையிலே , தீ - அக்கினியைச் சொரிந்து , கழ்தரு - மிக்க 
பயத்தோடும் விழுகின்ற , எங்கு - ஒலிக்கும் , உருமு -இடியை , 
ஏவினன் - விழும்படி யேவினன் . 

பொழிப்பு : மாறுபாடாய்க் கதறப்பட்ட பௌத்த 
னது தலையிலே அக்கினியைச் சொரிந்து மிக்க பயத் 
தோடும் விழுகின்ற இடியை விழும்படி யேவிப் பௌத்தரை 
வேரறுத்தானுந் தானேயன்றியானன்றாகும் . 

தீ எனற்பாலது தி எனவும் , காழ்தரு எனற்பாலது 
கழ்தரு எனவும் , ஏங்கு எனற்பாலது எங்கு வுங் 
குறுகி நின்றன . 
மூன்றாமடி 

பதப்பொருள் : விள் - நீங்குதல் , அங்கு - அவ்விடத்தில் , 
ஒளிது - ஒள்ளியது , இகழ்தரு - இகழப்படும் , எங்குரு - எம் 
முடைய குரு , மேவினன் 

கலந்தனன் . 
பொழிப்பு : தனது பரிபூரணத்திலே தன்னையிழந்து 
இரண்டாய் விசுவமுருகித் தான் விஷமாகத் தூஷணப் 
பட்டு நிற்கின்ற எனக்கும் குருமூர்த்தியாய் வந்து என் 
பிறவியை யொழித்துத் தனது பேரின்பமாகிய பரிபூர 
ணத்திலே என தடிமை குலையாம லிரண்டற வைத்தவன் . 
நான்காமடி 

பதப்பொருள் : விளங்குஒளி - எங்கும் பிரகாசியா 
நின்ற கீர்த்தி , திகழ்தரு - சிறத்தல் , வெங்குரு - இயமனால் 
பூசிக்கப்பட்ட திருப்பதி , மேவினன் - விரும்பினன் . 


எ 


னவு 





தேவார ஆராய்ச்சி 


-155 


பொழிப்பு : கீழ்ச் சொல்லிப் போந்த செய்திக 
ளெல்லாமுடைய னெத்தன்மையனோ வென்னில் , எங்கும் 
பிரகாசியாநின்ற சீர்த்தியினாற் சிறக்கப்பட்டுள்ள இயமனாற் 
பூசிக்கப்பட்ட வெங்குரு வென்னும் திருப்பதியை விரும்பி 
புள்ளான் . ( வெங்குரு என்பதும் சீகாழி . ) 

சுடர்மணி மாளிகைத் தோணி புரத்தவன் 
சுடர்மணி மாளிகைத் தோணி புரத்தவன் 
சுடர்மணி மாளிகைத் தோணி புரத்தவன் 
சுடர்மணி மாளிகைத் தோணி புரத்தவன் . 


முதலடி 

பதப்பொருள் : சுடர்மண் - சூடார்மண் , இம் - ஈமம் , 
ஆளி - ஆளப்பட்டவன் , கைத்தோணி - போர்தொலைத்த 
தும்பைமாலை , புரத்து - திரிபுரங்களையும் , அவன் - அவம் 
பண்ணினவன் . 
பொழிப்பு : சுடுநிலமாகிய மயானத்தை 

நடமாடு 
மிடமாகக் கொண்டும் , முப்புரங்களையும் நகை செய்து சுடப் 
பட்ட வெற்றிப் போரையுடைய தும்பைமாலைக் கடவுள் . 

சூடார் எனப்பாலது சுடர் எனவும் , ஈமம் எனற் 
பாலது இம் என 

இம் எனவும் குறுகிநின்றன . துரோணமெனற் 
பாலது தோணியென மருவிற்று . 
இரண்டாமடி 

பதப்பொருள் : சுடர்மணி - சூடாமணி , மாளி - மாலி , 
கைத்தோள் - துதிக்கையினையுடைய யானையை , நிபுரத் 
தவன் - வடிவில்லாமற் செய்தோன் . 

பொழிப்பு : என்னுச்சிக்குச் சூடாமணியாய் என் 
மேல் வைத்த மாலினையுடையவனுமாய் யாகத்தின்கண் 
வந்த யானையை வடிவொழித்துப் போர்க்குந் தன்மையை 


புடையவன் . 


சூடாமணி யெனற்பாலது சுடர்மணி யெனவும் , மாலி 
யெனற்பாலது மாளியெனவும் , தோல் எனற்பாலது தோள் 


156 


நரசிம்மவர்மன் 


எனவும் நின்றன . 


மாலையையுடையவன் மாலி . - தோல் 


- 


யானை . 


மூன்றாமடி 

பதப்பொருள் : சுடர் - சூரியன் , மணி - கழுவி , மாளி 
கெட்டவன் , கைத்தோணி - தெப்பம் , புரத்தவன் - புரந்தவன் . 

பொழிப்பு : சூரியனுடைய களங்கத்தைக் கழுவப் 
பட்ட சமுத்திரம் போன்ற செனனக்கடலிலே கீழ்ப்பட் 
டழுந்திக்கெடாநின்ற ஆன்மாக்களுக்குக் கைப்பற்றிக் கரை 
யேறுந் தெப்பமாகப் பிரணவ மென்கிற மந்திரத்தை 
அவரது செவியின் கண்ணே யுண்டாக்கா நின்றவன் . 

மண்ணி என்பது மணியென இடைகுறைந்து நின்றது . 
புரந்தவன் எனற்பாலது புரத்தவன் என வலித்தல் விகார 
மாயிற்று . 


-- 


நான்காமடி 

பதப்பொருள் : சுடர் விளக்கத்தையுடைய , மணி 
நவரத்தினங்களாலே அலங்கரிக்கப்பட்ட , மாளிகை 
மாளிகைகள் சூழ்ந்த , தோணி புரத்தவன் - திருத்தோணி 
புரத்தின் கண்ணே வாழ்கின்றவன் . 
பொழிப்பு : விளக்கத்தை யுடைய 

நவரத்தினங்க 
ளாலே அலங்கரிக்கப்பட்ட மாளிகை சூழ்ந்த திருத்தோணி 
புரத்திலே வீற்றிருக்குஞ் சிவன் இத்தன்மையன் . 

பூசுரர்சேர் பூந்தராயவன் பொன்னடி 
பூசுரர்சேர் பூந்தராயவன் பொன்னடி 
பூசுரர்சேர் பூந்தராயவன் பொன்னடி 
பூசுரர்சேர் பூந்தராயவன் பொன்னடி . 

(சு ) 


முதலடி | 

பதப்பொருள் : பூ - பூமியிலுள்ளோர் , சுரர் - தேவர் 
கள் , சேர் - தோன்றுதல் , பூ - இதயகமலம் . தராயவன் 
தரித்தவன் , பொன் - பொலிவு , அடி - 

பொலிவு , அடி - கண்ணாடி . 


தேவார ஆராய்ச்சி 


157 


- 


பொழிப்பு : பூமியிலுள்ளாரையுந் தேவகணங்களா 
யுள்ளாரையுந் தனது நாபிக்கமலத்திலே தோற்றுவிக்கப் 
பட்ட பிர்மா , விஷ்ணுவினது போதத்திலே கண்ணாடியும் 
நிழலும்போலப் பிரதிவிம்பியா நின்றவன் . ( ஆடி என்பது 
அடி 

யெனக் குறுகிநின்றது ) 
இரண்டாமடி 

பதப்பொருள் : பூசுரர் மலத்தைக் கழுவிய சிவ 
ஞானிகள் , சேர் - திரட்சி , பூ - பொலிவு , தராய் - பெறப் 
பட்ட , அவன் - அக் கடவுள் , பொன் 

வனப்பு , நடி 
நாடகமாடப்பட்டவன் . 

பொழிப்பு : மலத்திரயங்களைக் கழுவப்பட்ட சிவ 
ஞானிகள் கூட்டம் பொலிவு பெறத்தக்க வனப்பையுடைய 
ஆனந்த நிருத்தஞ் செய்தருள்பவன் . 
மூன்றாமடி 

பதப்பொருள் : பூசு - திருநீற்றையுத்தூளிக்கப்பட்ட , 
உரர் - மார்பை யுடையவர் , சேர்பு - அரிதல் , உளந்தராய் 
தள்ளுதல் , யவன் - யௌவனம் , பொன் - அழகு , அடி - 
மூலம் . 

பொழிப்பு : சர்வாங்கமு முத்தூளனம் பண்ணின 
மார்பையுடைய சிவஞானிகளும் , புண்ணிய பாவக்கட்டை 
யரிந்து விசுவத்தைத் தள்ளப்பட்ட சிறப்பையுடைபருமா 
பிராநின்றவர்களுக்கு மிகுதியான மூலமாயுள்ளவன் . 

உந்தராய் என்பது ஊந்தராயென நீண்டது . 


நான்காமடி 
பதப்பொருள் : பூசுரர் - மறையோர் , சேர் - திரட்சி , 

, 
பூந்தராயவன் - பூந்தராயென்னுந் திருப்பதியிலே யுள்ளவன் , 
பொன்னடி - அழகிய திருவடித்தாமரை 

பொழிப்பு : மறுவிலா மறையோர் வாழ்கின்ற திருப் 
பூந்தராயென்னுந் திருப்பதியின்கண் வீற்றிராநின்ற சிவ 


158 


நரசிம்மவர்மன் 


( 
எ 
) 


னது அழகிய திருவடித்தாமரை யென்னை யாண்டிடுவதாக . 
( பூந்தரா யென்பது சீகாழி . ) 

செருக்குவாய்ப் புடையான் சிரபுர மென்னில் 
செருக்குவாய்ப் புடையான் சிரபுர மென்னில் 
செருக்குவாய்ப் புடையான் சிரபுர மென்னில் 

செருக்குவாய்ப் புடையான் சிரபுர மென்னில் . 
முதலடி 

பதப்பொருள் : செருக்கு - மயக்கம் , வாய்ப்பு - மேலீடு , 
உடையான் - கேடு செய்யான் , சிரபுரம் - மேலாகிய இருப்பு , 
என்னில் - என்னுடைய போதமே . 

பொழிப்பு: தனது திருவடிப் பிரசாத மில்லா தார்க்கு 
மலமயக்கத்தின் மேலீட்டைக் கெடாத சிவனுக்கு விசுவா 
தீனமான இருப்பிடம் எனது சைதனியமே . 


இரண்டாமடி 

பதப்பொருள் : செர் - சத்தாதிக ளஞ்சுஞ் சேரப்பட்ட , 
உக்கு - அந்தப் பூமி , வாய்ப்புடையான் - தன் வாயினிடமாக 
வுள்ள விஷ்ணு , சிர் - சிறப்பு , அபுரம் - உயிர்போன களே 
பரம் , என்னில் - மேனிலை . 

பொழிப்பு : சத்தாதிகளஞ்சுஞ் சேரப்பட்ட உலகத் 
தைத் தன் வாயினிடமாகவுடைய விஷ்ணுவின் களேபரத் 
தைத் திருமேனியிலே தரித்துள்ளான் . 

சேர் எனற்பாலது செர் எனவும் , சீர் எனப்பாலது 
சிர் எனவுங் குறுகிநின்றன . 


மூன்றாமடி 


பதப்பொருள் : செருக்கு - ஆத்தும விகாரமாகிய 
கர்வம் , வாய் - இந்திரியம் , புடையான் - இடத்தான் , சிரம் - 
மேல் , புரம் - சரீரம் , என்னில் - சத்தியம் . 

பொழிப்பு : ஆத்தும் விகாரமாகிய கர்வத்தினாலே 
இந்திரியங்களுக்கு விடயமாகிய சுவர்க்கத்தி லிச்சையை 


தேவார ஆராய்ச்சி . 


159 


உள் 


- 


புடையானுக்கு அந்தச் சுவர்க்கம் மெய்யாக விசேஷித் 
திருக்குமன்றே . 
நான்காமடி 

பதப்பொருள் : செருக்கு இந்திரியயுத்தத்திற்கு , 
ஆய்ப்பு - இளைப்பு, உள்தையான் தைக்கப்படான் , 
சிரபுரமென்னில் - சிரபுரெமென் றுரைக்கில் . 

பொழிப்பு : இந்திரிய வன்மையாகிய யுத்தத்துக்கு 
இளையாமல் அந்த இந்திரியமாகிய பாணங்கள் தனதறிவுக் 
குள் தைக்கப்படான் . தாற்பரியம் - ஒருகாற் சிரபுர 

சொன்னவிடத்துப் பஞ்சேந்திரியங்களையும் 
அவியப் பொருது சிவனுடைய திருவடியிலே அடையா 


மென்று 


நிற்பன் . 


( 
அ 
) 


பொன்னடி மாதவர் சேர்புற வத்தவன் 
பொன்னடி மாதவர் சேர்புற வத்தவன் 
பொன்னடி மாதவர் சேர்புற வத்தவன் 
பொன்னடி மாதவர் சேர்புற வத்தவன் 

( 
முதலடி 

பதப்பொருள் : பொன் - பொலிவு , நடி -கூத்துடையான் , 
மாது - பத்திரகாளி , அவர் - பூத கணங்கள் , சேர்-தங்குதல் , 
புறவத்தவன் - சுடுகாட்டிலுள்ளவன் . 

பொழிப்பு : பொலிவினையுடைய மாயாநிருத்தம் புரி 
கின்ற பத்திரகாளியும் , பூத பசாசும் பொருந்திய மயானமே 
திருக்கோயிலாக வுள்ளவன் . 


ண் 


டாமடி 


பதப்பொருள் : பொன்- தூய்மை , அடி - வழி , மா தவர் -- 
தபோதனர் , சேர் - திரட்சி , புறவம் - முல்லை நிலம் , தவன் - 
தவம் புரிந்துள்ளான் . 

பொழிப்பு : சுத்தமான வழியைத் தரப்பட்ட மகா 
இருஷிகள் திரண்டு தவம் பண்ணாநிற்கும் ஆரணியத்தில் 
தனித்துத் தவம்புரியா நிற்குந் தபோதனன் . 


160 


நரசிம்மவர்மன் . 


மூன்றாமடி 

பதப்பொருள் : பொன் - இலக்குமி , அடி - ஆபரணத் 
தொகுதி , மாது அவர் - இருடிபத்தினிகள் , சேர்பு உறு - 
பிச்சையிட வந்தணை தல் , அவத்தவன் - கலை சோர் தலைச் 
செய்த நிருவாணி . 

* பொழிப்பு : அழகிய ஆபரணங்களால் அலங்கரிக்கப் 
பட்டுள்ள இலக்குமியையொத்த இருடிபத்தினிகள் பிச்சை 
யிட வந்தணையுமிடத்துத் தனக்குள்ள ருவாணத்தை 
அவர்களுக்குக் கொடுத்தவன் . 
நான்காமடி 

பதப்பொருள் : பொன் - பொன்னாற் செய்யப்பட்ட 
பாடக நூபுர காலாழிகள் முதலியவு மிடப்பட்ட , அடி - 
பாதம் , மா தவர் - கன்னியர் , சேர் -இனமாய் விளையாடுதல் , 
புறத்தவன் - திருப்புறவமென்கின்ற திருப்பதியில் வாழ் 
கின்றவன் . 

பொழிப்பு : பொன்னாற் செய்யப்பட்ட பாடக நூபு 
ராதிகளைப் பாதங்களிலே யணிந்துள்ள கன்னியர் திரண்டு 
விளையாடும் புறவமென்னுத் திருப்பதியில் வாழ்கின்ற 
சிவன் . புறவம் என்பதுஞ் சீகாழி 

தசமுக 

கனெரிதர வூன்று சண்பையான் 
தசமுக னெரிதர வூன்று சண்பையான் 
தசமுக னெரிதர வூன்று சண்பையான் 

தசமுக னெரிதர வூன்று சண்பையான் 
முதலடி 

பதப்பொருள் : தசமுகன்- தயவையுடையான் , எரிதர 
எரி வீசு , ஊன்று - அழுந்து , சண் - வேகம் , பையான் 
படம் பொருந்திய பாம்பையுடையான் . 

பொழிப்பு : ஆத்துமாக்களிடத்துக் கருணை பிறக்கு 
மிடமாயுள்ளவன் . அக்கினி வீசப்பட்டுத் திருவரையிலே 
அழுந்தச் சாத்தியுள்ள விரிந்த படத்தினையுடைய பாம்பை 
அரைஞாணாக வுடையான் . 


க 


தேவார ஆராய்ச்சி 


161 


இரண்டாமடி 


- 


பதப்பொருள் : த - அது , சமுகம் - திரட்சி , நெரி - 
நேரானவன் , தர - புவி , ஊன் மாமிசம் , துசு தூசு , 
அண்பையான் - விரித்துடுத்தான் . 
பொழிப்பு : எல்லா மிறந்து அந்தமாயுள்ள சிவ 

குழாத்துக்கு நேரிதாகிய சூனியமாயுள்ள 
பொருளைத் தோற்றுவித்துள்ளானுமாய்ப் புலியினது ஊன் 
பொருந்திய 

தோலாடையைத் திருவரையிலே 
துடுத்தவன் . 


ஞானிகள் 


நேரி எனற்பாலது , நெரி எனக் குறுகி நின்றது . தரக்கு 
எனற்பாலது தர எனக் குறைந்தது . தூசு எனற்பாலது , 
துசு எனக் குறுகி நின்றது . பாயான் எனற்பாலது , பையா 
னெனக் குறுகிப் போலியாயிற்று . 


மூன்றாமடி 

பதப்பொருள் : தசம் - தைசதம் , உக - கெட , நெரி - 
எதிர்ப்பட்டவன் , தாம் - மலை , ஊன்- திருவுளத்தடைத்தல் , 
து - விசேஷ ஞானமுள்ளவன் , சண் - சட்சமயம் , பையான் - 
பயனாயுள்ளவன் . 

பொழிப்பு : ஆத்தும விகாரமான அகங்காரம் போம் 
படி என்னறிவிலெதிர்ப்பட்டவன் கயிலாய மலையைத் திரு 
வுள்ளத்தடைத் தெழுந்தருளியிருந்து ஆத்துமாக்களை 
யிரக்ஷியா நின்ற விசேஷத்தை யுடையவனென் றேத்தும் 
ட்சமயங்களுக்கும் அவரவர் கொண்ட பயனாயுள்ளவன் . 
( நேரி எனற்பாலது நெரியெனக் குறுகிநின்றது . ) 


தான் காமடி 

பதப்பொருள் : தசமுகன் - பத்துத் தலைகளையுடைய 
இராவணன் , நெரிதர - முறிய , ஊன்று - அமுக்கிய , சண்பை 
பயான் - சண்பை என்னும் திருப்பதியில் வீற்றிருப்பவன் . 


ந.வ .-- 11 


162 


நரசிம்மவர்மன் 


பொழிப்பு : பத்துத் தலையுள்ள இராவணன் முறியும் 
படி திருவிரலாலடர்த்தவன் யாரென்னில் , சண்பையென் 
னுந் திருப்பதியிலே வீற்றிருக்குங் கடவுள் . 

காழி யானய னுள்ளவா காண்பரே 
காழி யானய னுள்ளவா காண்பரே 
காழி யானய னுள்ளவா காண்பரே 
காழி யானய னுள்ளவா காண்பரே 

( க 0 ) 


முதலடி 

பதப்பொருள் : காழியான -நிலைபெற்று நின்மலமான 
சித்தத்தையுடைய பத்தரிடத்து , உள்ளவா - சத்தியம் , 
காண்பரே - நோக்குவர் . 

பொழிப்பு : நிலைபெற்று நின்ற நின்மலமாகிய சித் 
தத்தையுடைய பத்தரிடத்துச் சத்தியப்பொருள் விளையும் 
பொருட்டு ஞான நாட்டத்தினாலே அவர்களைக் கடாக்ஷிக் 
கின்றவன் . 


இரண்டாமடி 

பதப்பொருள் : காழியான் - களங்கமுள்ளவன் , நய 
னுள்ளவா - ஞானக் கண்ணுள்ளவாறு ,, காண்பரே - நிலை 
மையாக நினைப்பரே . 

பொழிப்பு : திருமிடற்றிற் களங்கமுடையானது 
கருணையை நினைத்து 
நினைத்து ஞான் 

நாட்டத்தையுடைய சிவ 
ஞானிகள் சிவனுக்கிச்சை தன்னடியார்க்கே ஆங்காரத்தைத் 
தடுக்குதே பணியெனத் தமதறிவிலே கருதாநிற்பர் . 


மூன்றாமடி 

பதப்பொருள் : காழியான் - விஷ்ணு , அயன் - பிர்மா ,. 
உள்ள நினைக்க , ஆ - அதிசயம் , கண் - 

கருதுதல் , பரே - 


அன்னியம் . 


பொழிப்பு : விஷ்ணுவும் பிர்மாவுந் திருமுடியுந் திரு 
வடியுங் காணும் பொருட்டு , வராகமு மன்னமுமாகக் கருதி 


163 


தேவார ஆராய்ச்சி 


கா 


வடிவு கொண்டார் ஐயோ உள்ளபடி கருதிச் சிவனைப் 
பெறாமல் . அவர் கருதியதேதென்னில் , அன்னியமே 
கண்டனர் . 

( கண் எனற்பாலது காண் என நீண்டது. ) 
நான்காமடி 

பதப்பொருள் : காழியான் - ழிப்பதியினுள்ளான் , 
அயன் - ஐயன் , உள் என்னறிவிலுண்டான , அவா 
ஆசை , காண்பரே - தரிசிப்பரே . 
பொழிப்பு : 

என் பொருட்டாற் காழியென்னுந் 
திருப்பதியைப் படைத்தானை என்னையனை என தாசையைக் 
கீழ்ச்சொன்ன விருவர்களும் தாங்கள் தேடுந் தேட்டப் 
பிறிவில் மயக்கத்திலே தெட்டமழித்துத் தோன்றா நிற் 
பவனைத் தேடி மறத்தலொழிந் தெவ்வாறு காண்பர் . 

கொச்சையண் ணலைக்கூட கிலாருடன் மூடரே 
கொச்சையண் ணலைக்கூட கிலாருடன் மூடரே 
கொச்சையண் ணலைக்கூட கிலாருடன் மூடரே 
கொச்சையண் ணலைக்கூட கிலாருடன் மூடரே . ( கக ) 


முதலடி 

பதப்பொருள் : கொச்சை - அறியாமையைப் பொருந்தி 
யுள்ள ஆணவமலம் , அண்ணலை- பொருந்து தலை , கூடகிலார் - 
மாறு பட்டார் , உடல் - உடலாலே , மூடரே - மூடாரே . 

பொழிப்பு : ஆணவ மலத்தோடு கூடியுள்ள மயக்கத் 
துடன் மாறுபட்டோர்கள் மாயாதனுவாலு மந்திரதனுவாலு 
மறைக்கப்படார்கள் . 

( மூடார் எனற்பாலது மூடர் எனக் குறுகி நின்றது . ) 
இரண்டாமடி 

பதப்பொருள் : கொச்சை - புலால் நாற்றம் , அண்ணல் 
அணுகுதல் , கூடகிலார் - 

- மனம் பொருந்தமாட்டாதார் , 
உடல் மூடரே - சரீரத்தைப் புதைப்பரே . 


1 


164 


நரசிம்மவர்மன் 


யுடைய மச்சியா 


மூடரே - 


பொழிப்பு : புலால் நாற்றத்தைப் பொருந்திய மெய் 
யைப் பொய்யென்று மனங்கொள்ளமாட்டாமல் அதுவே 
தமது நிலைபெற்றவுருவாக நினைத்துத் துவராடையாலே 
யுடம்பைச் சூழப்பட்ட பௌத்தரும் . 
மூன்றாமடி 
பதப்பொருள் : கொச்சையள் பேதைத் தன்மை 

கந்தி , நலை - புலப்படாநின்ற அவளது 
நலத்தைக் கருதி , கூடு - சரீரம் , அகில்ஆர் - அகில்மணம் 
பொருந்திய , உடன் - அத்தன்மையாளுடன் , 
மொய்க்குமாறு பண்ணினது அது பொருந்துதல் . 
பொழிப்பு : பேதைத் தன்மையையுடைய 

மச்சிய 
கந்தியினுடைய நலத்தைக் கொள்ளும் பொருட்டு அவளது 
சரீரமெல்லாம் சுகந்த மொய்க்கும்படி 
பொருந்திய பராசரனாகிய மகாவிருடிவந்து 

சிவனைப் 
பொருந்தியருச்சிக்கப் படுதலால் . 
நான்காமடி 

பதப்பொருள் : கொச்சை - கொச்சையாகிய பராசரன் 
பேராலுள்ள கொச்சையென்னுந் திருப்பதி , அண்ணலை 
கர்த்தாவை , கூடகிலார் - நேர்படமாட்டாதார் , உள்தல் 
உள்ளுதல் , மூடரே - அந்தகார நிறைந்த 

போதத்தை 


யவளுடனே 


யுடையவரே . 


பொழிப்பு : பராசர முனிவனாற் பூசிக்கப்பட்டு 
அவன் பெயரால் பெயர் பெற்றுள்ள கொச்சை நகரென்னுந் 
திருப்பதியிலே எழுந்தருளியிரா நின்ற தலைமையோனை 
உள்ளபடி தரிசனம் பண்ணி வழிபடமாட்டார்களது 
நினைவு எவ்வாறிருக்கு மென்னில் , மழைக்காலிருளும் 
வெளிதென இருண்ட மயக்கத்தையுடைய ஆணவபோ தமா 
யிருக்கும் . 

கழுமல முதுபதிக் கவுணியன் கட்டுரை 
கழுமல முதுபதிக் கவுணியன் கட்டுரை 
கழுமல முதுபதிக் கவுணியன் கட்டுரை 
கழுமல முதுபதிக் கவுணியன் கட்டுரை . 

( கஉ ) 


தேவார ஆராய்ச்சி 


165 


முதலடி 

பதப்பொருள் : கழுமலம் - மிகுதிப்பட்ட குற்றம் , 
அமுது - செலம் , பதிக்க - விளைவிக்க , உள்நி உள்ள நீ , 
கட்டு - வடிவாகக் கட்டுண்டல் , உரை - தேய்தல் . 
பொழிப்பு : மிகுதிப்பட்ட தோஷமாயுள்ள 

சிக்கில 
சுரோணிதமாகிய இருவகை நீரின்கண் பதிந்து விளை தற் 
குள்ள நீயுமாயந்தக் கருப்பாசைய நீரின் கண்ணே சிரமுத 
லாகிய அவயவமாகத் தோற்றிப் பூமியின் கண் செனித்துப் 
பரிணமித்துப் பின்பு தேய்ந்து மரிக்கின்ற சென்மத்தையும் . 

( பரிணமித்தல் - வேறுபடுதல் . ) 
இரண்டாமடி 

பதப்பொருள் : கழு - கழுவப்படும் , மலம்உது - ஆணவ 
மலமு மற்றதனுடன் சுட்டிச் சொல்லப்பட்ட 
மலத்தையுங் கன்மமலத்தையும் , பதி - பாதி , கவுணி -உள்ளே 
அகப்படுத்திக்கவுளிகரித்துக் கொள்ளுதல் , அன்கண் 
ஆத்துமானிடத்து , துரை - இறைவர் . 

பொழிப்பு : கீழ்ச் சொல்லிப்போந்த சென்மத்தை 
யுங் கழுவிமலத் திரயங்களையுங் கழுவா நிற்கும் , ( என்றபதம் 
நிற்க . இனிச் சிவனது நாமமுரைக்கற் பாற்று .) தனது 
பாதியாகிய திருவருளினாலே என்னை யகப்படுத்திக் கவுளி 
கரித்துக்கொண்டந்த அருள்வழியாக என திடத்திலிடை 
யறாமல் வாழுந் தன்னை யெனக்குத்தந் தடிமைகுலையாமலெக் 
கண்ணும்விட்டு விளங்குங் கர்த்தர் . 

தி எனற்பாலது பதியெனக் குறுகிநின்றது . 


மாயா 


மூன்றாமடி 

பதப்பொருள் : கழும் - மயக்கம் , அலம் - அலக்கண் 
படுதல் , அமுது - அமுதம் , பதி - கர்த்தர் , க - சிரசு , 
உணியன் - உண்ணப்பட்டவர் , கட்டு விளக்கம் , உரை - 
பொன் . 


166 


நரசிம்மவர்மன் 


பொழிப்பு : மாயா மயக்கத்தின்கண்ணே மயங்கிப் 
பெத்தமுத்தி யிரண்டுந் தெரியாமல் திண்டாடப்பட்ட மல 
போதர்க்கு அமுதம் போன்று அரிதாயுள்ளவுனுமாய் 
விட்டு விளக்கப்படா நின்ற பொன்னுருவையுடையவனாய்ச் 
சிருஷ்டிக்குக் கர்த்தாவாகிய பிரமனது சிரக் கபாலத்திலே 
பிச்சைகொண்டு நுகருங் கருணையாளனே . 


நான்காமடி 

பதப்பொருள் : கழுமல முதுபதி - கீழ்ச் சொன்ன 
பதியின்கண் , கவுணியன் - கவுணிய கோத்திரத்துவந்த 
மறையோனாகிய யான் , கட்டு - காட்டு , உரை - உரைப்பீராக . 

பொழிப்பு : திருக்கழுமல மென்னும் மூவாப்பழங் 
கிழமைப் பன்னிரு பெயர்பெற்ற அனாதி மூலமாகிய பதி 
யிடத்துக் கவுணிய கோத்திரத்திலே தோன்றப்பட்ட 
யான் நிவேதிக்கப்படும் காட்டாகிய இப்பாடலைக் கீழ்ச் 
சொன்னவற்றிலும் மலத்திரயங்களிலும் அழுந்தா நின்ற 
ஒருத்தராகிலும் பலராகிலும் உரைசெய்வார் உயர்ந்தாரே 
யாதலா லிப்பாடலை யிடைவிடாமலுரை செய்வீராக .. 

( காட்டு என்பது , கட்டெனக் குறுகிநின்றது . ) 


க . ஆழ்வார் நாயன்மார் பாடல்கள் 

மாமல்லன் நரசிம்மவர்மன் காலத்திலிருந்த ஆழ்வார் 
களும் நாயன்மார்களும் இயற்றிய பாடல்களில் சிலவற்றை 
மாதிரிக்காகக் காட்டுவோம் . இப் பாடல்கள் , அக்காலத்தில் 
இருந்த சைவ வைணவக் கருத்துக்களையும் , பக்தியையும் , 
சமயக் காழ்ப்பு முதலியவற்றையும் , கண்ணாடி போல் காட்டு 
கின்றன . அன்றியும் செய்யுள் நடையையும் புலப்படுத்து 


கின்றன . 


இவை பொய்கை ஆழ்வார் இயற்றிய இயற்பா முதல் 
திருவந்தாதியிலிருந்து எடுக்கப்பட்டவை : 

வையம் தகளியா வார்கடலே நெய்யாக 
வெய்ய கதிரோன் விளக்காக- செய்ய 
சுடராழி யானடிக்கே சூட்டினேன் சொன்மாலை 
டராழி நீங்குகவே யென்று .. 
நெறிவாசல் தானேயாய் நின்றானை ஐந்து 
பொறிவாசல் போர்க்கதவம் சாத்தி - அறிவானாம் 
ஆலமரநீழல் அறம் நால்வர்க் கன்றுரைத்த 
ஆலமர் கண்டத் தான் . 
அவரவர் தாம்தாம் அறிந்தவா றேத்தி 
இவரிவ ரெம்பெருமா னென்று-- சுவர்மிசைச் 
சார்த்தியும் வைத்தும் தொழுவர் உலகளந்த 
மூர்த்தி புருவே முதல் . 
கைய வலம்புரியும் நேமியும் கார்வண்ணத் 
தைய ! மலர்மகள் நின் ஆகத்தாள் - செய்ய 
மறையான்நின் உந்தியான் மாமதிள் மூன் றெய்த 
இறையான்நின் னாகத் திறை . 
மனமாசு தீரும் அருவினையும் சாரா 
தனமாய தானேகை கூடும் - புனமேய 
பூந்துழா யானடிக்கே போதொடு நீரேந்தி 
தாம்தொழா நிற்பார் தமர் . 


கட் 


IF 


168 


நரசிம்மவர்மன் 


சென்றால் குடையாம் , இருந்தால்சிங் காசனமாம் , 
நின்றால் மரவடியாம் , நீள்கடலுள் - என்றும் 
புணையாம் , மணிவிளக்காம் , பூம்பட்டாம் , புல்கும் 
அணையாம் திருமாற் கரவு . 
அடைந்த அருவினையோ டல்லல் நோய் பாவம் 
மிடைந்தவை மீண்டொழிய வேண்டில் -- நுடங்கிடையை 
முன் இலங்கை வைத்தான் முரணழிய முன்னொருநாள் 
தன்விலங்கை வைத்தான் சரண் . 
தோளவனை யல்லால் தொழா என் செவியிரண்டும் 
கேளவன தின்மொழியே கேட்டிருக்கும் - நாள்நாளும் 
கோணா கணையான் குரைகழலே கூறுவதே 
நாணாமை நள்ளேன் நயம் . 
யவேன் பிறர்பொருளை நள்ளேன்கீ ழாரோடு 
உயவேன் உயர்ந்தவரோ டல்லால் -- வியவேன் 
திருமாலை யல்லது தெய்வமென் றேத்தேன் 
வருமாறென் நம்மேல் வினை . 
வினையால் அடர்ப்படார் வெந்நரகில் சேரார் 
தினையேனும் தீக்கதிக்கண் செல்லார் -- நினைதற் 
கரியானைச் சேயானை ஆயிரம் பேர்ச் செங்கண் 
கரியானைக் கைதொழுதக் கால் . 
ஏற்றான்புள் ளூர்ந்தான் எயிலெரித்தான் மார்விடந்தான் 
நீற்றான் நிழல்மணி வண்ணத்தான் - கூற்றொருபால் 
மங்கையான் பூமகளான் வார்சடையான் நீள்முடியான் 
கங்கையான் நீள்கழலான் காப்பு . 
கொண்டானை யல்லால் கொடுத்தாரை யார்பழிப்பார் ? 
மண் தா வெனவிரந்து மாவலியை - ஒண் தாரை 
நீரங்கை தோய நிமிர்ந்திலையே நீள்விசும்பில் 
ஆரங்கை தோய வடுத்து . 
நாடிலும் நின்னடியே நாடுவன் நாள்தோறும் 
பாடிலும் நின்புகழே பாடுவன் - சூடிலும் 
பொன்னாழி யேந்தினான் பொன்னடியே சூடுவேற்கு 
என்னாகி லென்னே எனக்கு . 


50 


கங 


ஆழ்வார் நாயன்மார் பாடல்கள் 


169 


பிடிசேர் களிறளித்த பேராளா ! உன் தன் 
அடிசேர்ந் தருள்பெற்றா ளன்றே - பொடிசேர் 
அனற்கங்கை யேற்றான் அவிர்சடைமேல் பாய்ந்த 
புனற்கங்கை யென்னும்பேர்ப் பொன் . 


கச 


த 


பொன் திகழு மேனிப் புரிசடையம் புண்ணியனும் 
நின்றுலகம் தாய நெடுமாலும் - என்றும் 
இருவரங்கத் தால் திரிவ ரேலும் ஒருவன் 
ஒருவனங்கத் தெ என்று முளன் . 

கீழ்க்கண்ட செய்யுட்கள் பூதத்தாழ்வார் இயற்றிய 
இயற்பா இரண்டாந் திருவந்தாதியிலிருந்து எடுத்தவை : -- 

அன்பே தகளியா ஆர்வமே நெய்யாக 
இன்புருகு சிந்தை இடு திரியா - நன்புருகி 
ஞானச் சுடர்விளக் கேற்றினேன் நாரணற்கு 
ஞானத் தமிழ்புரிந்த நான் . 
மற்றா ரியலாவார் ! வானவர்கோன் மாமலரோன் 
சுற்றும் வணங்கும் தொழிலானை - ஒற்றைப் 
பிறையிருந்த செஞ்சடையான் பின் சென்று மாலைக் 
குறையிரந்து தான் முடித்தான் கொண்டு . 
சிறந்தார்க் கெழு துணையாம் செங்கண்மால் நாமம் 
மறந்தாரை மானிடமா வையேன் - அறந்தாங்கும் 
மாதவனே ! என்னும் மனம்படைத்து மற்றவன்பேர் 
ஓதுவதே நாவினால் உள்ளு. 
ஒருருவ னல்லை ஒளியுருவம் நின்னுருவம் 
ஈருருவ மென்பர் இருநிலத்தோர் -- ஒருருவம் 
ஆதியாம் வண்ணம் அறிந்தா ரவர்கண்டீர் 
நீதியால் மண்காப்பார் நின்று . 
கண்டேன் திருமேனி யான்கனவில் ஆங்கவன்கைக் 
கண்டேன் கனலும் சுடராழி-கண்டேன் 
உறுநோய் வினையிரண்டும் ஒட்டுவித்து , பின்னும் 
மறுநோய் செறுவான் வலி . 


உ 


170 


நரசிம்மவர்மன் 


யானே தவஞ்செய்தேன் ஏழ்பிறப்பும் எப்பொழுதும் 
யானே தவமுடையேன் எம்பெருமான் ! -- யானே 
இருந்தமிழ் நன்மாலை இணையடிக்கே சொன்னேன் 
பெருந்தமிழன் நல்லேன் பெரிது . 


- 


வரைச்சந் தனக்குழம்பும் வான்கலனும் பட்டும் 
விரைப்பொலிந்த வெண்மல் லிகையும் - நிரைத்துக்கொண் 
டாதிக்கண் நின்ற அறிவ னடியிணையே 
ஓதிப் பணிவ துறும் . 
பகல்கண்டேன் நாரணனைக் கண்டேன் கனவில் 
மிகக்கண்டேன் மீண்டவனை மெய்யே -- மிகக்கண்டேன் 
ஊன் திகழும் நேமி ஒளிதிகழும் சேவடியான் 
வான் திகழும் சோதி வடிவு . 
மண்ணுலகம் ஆளேனே வானவர்க்கும் வானவனாய் 
விண்ணுலகந் தன்னகத்து மேவேனே - நண்ணித் 
திருமாலைச் செங்கண் நெடியானை எங்கள் 
பெருமானைக் கைதொழுத பின் . 
அத்தியூ ரான்புள்ளை யூர்வான் அணிமணியின் 
துத்திசேர் நாகத்தின் மேல் துயில்வான் - முத்தீ 
மறையாவான் மாகடல்நஞ் சுண்டான் தனக்கும் 
இறையாவான் எங்கள் பிரான் . 

கல் 


கீழ்க்கண்டவை பேயாழ்வார் அருளிச்செய்த இயற்பா 
மூன்றாந் திருவந்தாதியிலிருந்து எடுக்கப்பட்டவை : 

திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் 
அருக்க னணிநிறமுங் கண்டேன் - செருக்கிளரும் 
பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கைக்கண்டேன் 
என்னாழி வண்ணன்பால் இன்று . 
முன்னுலகம் உண்டுமிழ்ந்தாய்க் கவ்வுலகம் ஈரடியால் 
பின்னளந்து கோடல் பெரிதன்றே - என்னே ! 
திருமாலே ! செங்கண் நெடியானே ! எங்கள் 
பெருமானே ! நீ இதனைப் பேசு . 


4 . 


ஆழ்வரர் நாயன்மார் பாடல்கள் 


171 


கூ 


தானே தனக்குவமன் தன்னுருவே எவ்வுருவும் 
தானே தவவுருவும் தாரகையும் - தானே 
எரிசுடரும் மால்வரையும் எண் திசையும் அண்டத் 
திருசுடரு மாய இறை . 
இறையாய் நிலனாகி எண் திசையும் தானாய் 
மறையாய் மறைப்பொருளாய் வானாய்- பிறைவாய்ந்த 
வெள்ளத் தருவி விளங்கொலிநீர் வேங்கடத்தான் 
உள்ளத்தி னுள்ளே உளன் . 
தாழ்சடையும் நீள் முடியும் ஒள் மழுவும் சக்கரமும் 
சூழரவும் பொன்னாணும் தோன்றுமால் - சூழும் 
திரண்டருவி பாயும் திருமலைமே லெந்தைக்கு 
இரண்டுருவ மொன்றா யிசைந்து . 
இனியவன் மாயன் என உரைப்ப ரேலும் 
இனியவன் காண்பரிய னேலும் - இனியவன் 
கள்ளத்தால் மண்கொண்டு விண் கடந்த பைங்கழலான் 
உள்ளத்தி னுள்ளே உளன் . 
அதுநன் றிது தீதென் றையப்ப டாதே 
மது நின்ற தண் துழாய் மார்வன் - பொதுநின்ற 
பொன்னங் கழலே தொழுமின் முழுவினைகள் 
முன்னம் கழலும் முடிந்து . 
உய்த்துணர் வென்னும் ஒளிகொள் விளக்கேற்றி 
வைத்தவனை நாடி வலைப்படுத்தேன் - மெத்தெனவே 
நின்றான் இருந்தான் கிடந்தானென் னெஞ்சத்து 
பொன்றாமை மாயன் புகுந்து . 
அலரெடுத்த உந் தியான் ஆங்கெழி லாய 
மலரெடுத்த மாமேனி மாயன் - அலரெடுத்த 
வண்ணத்தான் மாமலரான் வார்சடையான் என்றிவர்கட் 
கெண்ணத்தா னாமோ ? இமை . 
சார்வு நமக்கென்றும் சக்கரத்தான் தண் துழாய்த் 
தார்வாழ் வரைமார்பன் தான் முயங்கும் - காரார்ந்த 
வானமரு மின்னிமைக்கும் வண்தா மரைநெடுங்கண் 
தேனமரும் பூமேல் திரு . 


40 


172 


நரசிம்மவர்மன் 


கீழ்க்கண்டவை திருமழிசையாழ்வார் இயற்றிய நான் 
முகன் திருவந்தாதியிலிருந்து எடுத்தவை : -- 


நான்முகனை நாரா யணன்படைத்தான் நான் முகனும் 
தான்முகமாய்ச் சங்கரனைத் தான் படைத்தான் - யான் முகமாய் 
அந்தாதி மேலிட்டு அறிவித்தேன் ஆழ்பொருளை 
சிந்தாமல் கொண்மின் நீர் தேர்ந்து . 
ஆறுசடைக் கரந்தான் அண்டர்கோன் தன்னோடும் 
கூறுடைய னென்பதுவும் கொள்கைத்தே - வேறொருவர் 
இல்லாமை நின்றானை எம்மானை எப்பொருட்கும் 
சொல்லானைச் சொன்னேன் தொகுத்து . 


ஞால 


அறியார் சமணர் அயர்த்தார் பவுத்தர் 
சிறியார் சிவப்பட்டார் செப்பில்- வெறியாய 
மாயவனை மாலவனை மாதவனை யேத்தாதார் 
ஈனவரே யாதலால் இன்று . 
குறை கொண்டு நான் முகன் குண்டிகை நீர்பெய்து 
மறைகொண்ட மந்திரத்தால் வாழ்த்தி - கறைகொண்ட 
கண்டத்தான் சென்னிமே லேறக் கழுவினான் 
அண்டத்தான் சேவடியை யாங்கு 
ஆ . நிழற்கீழ் அறநெறியை நால்வர்க்கு 
மேலையுகத் துரைத்தான் மெய்த்தவத்தோன் 
மளந்தானை ஆழிக் கிடந்தானை ஆல்மேல் 
வளர்ந்தானைத் தான் வணங்கு மாறு . 
சென்று வணங்குமினோ சேணுயர் வேங்கடத்தை 
நின்று வினைகெடுக்கும் நீர்மையால் -- என்றும் 
கடிக்கமல் நான் முகனும் கண்மூன்றத் தானும் 
அடிக்கமல மிட்டேத்தும் அங்கு . 
தேவராய் நிற்கும் அத் தேவும் அத் தேவரில் 
மூவராய் நிற்கும் முதுபுணர்ப்பும் - யாவராய் 
நிற்கின்ற தெல்லாம் நெடுமாலென் றோராதார் 
கற்கின்ற தெல்லாம் கடை . 


சு 


ஆழ்வார் நாயன்மார் பாடல்கள் 


173 


அ 


உயிர்கொண் டெலொழிய ஓடும்போ தோடி 
அயர்வென்ற தீர்ப்பான் பேர் பாடி - செயல் தீரச் 
சிந்தித்து வாழ்வாரே வாழ்வார் சிறுசமயப் 
பந்தனையார் வாழ்வேல் பழுது . 
தமராவார் யாவர்க்கும் தாமரை மேலாற்கும் 
அமரர்க்கும் ஆடரவார்த் தாற்கும் - அமரர்கள் 
தாள் தா மரைமலர்க ளிட்டிறைஞ்சி மால்வண்ணன் 
தாள் தா மரையடைவோ மென்று . 
இனியறிந்தேன் ஈசற்கும் நான்முகற்கும் தெய்வம் 
இனியறிந்தேன் எம்பெருமான் உன்னை- இனியறிந்தேன் 
காரணன் நீ கற்றவை நீ கற்பவை நீ நற்கிரிசை 
நாரணன் நீ நன்கறிந்தேன் நான் . 


க 0 


--- 


கீழ்க்கண்ட செய்யுட்கள் திருமழிசையாழ்வார் இயற் 
றிய திருச்சந்த விருத்தத்திலிருந்து எடுத்தவை : 
பூநிலாய ஐந்துமாய்ப் புனற்கண் நின்ற நான்குமாய் 
தீநிலாய முன்றுமாய்ச் சிறந்தகா லிரண்டுமாய் 
மீநிலாய தொன்றுமாகி வேறுவேறு தன்மையாய் 
நீநிலாய வண்ணம்நின்னை யார் நினைக்க வல்லரே . 


உ 


ஒன்றிரண்டு மூர்த்தியாய் உறக்கமோடு உணர்ச்சியாய் 
ஒன்றிரண்டு காலமாகி வேலைஞால மாயினாய் 
ஒன்றிரண்டு தீயுமாகி ஆயனாய மாயனே 
ஒன்றிரண்டு கண்ணினானும் உன்னை ஏத்த வல்லனே . 
விண்கடந்த சோதியாய் விளங்குஞான மூர்த்தியாய் 
பண்கடந்த தேசமேவு பாவநாச நாதனே 
எண் கடந்த யோகினோ டிரந்து சென்று மாணியாய் 
மண்கடந்த வண்ணம்நின்னை யார்மதிக்க வல்லரே . 


வேறிசைந்த செக்கர்மேனி நீறணிந்த புன்சடை 
கீறு திங்கள் வைத்தவன்கை வைத்தவன்க பால்மிசை 
ஊறுசெங் குருதியால் நிறைத்தகார ணந்தனை 
ஏறு சென்ற டர்த்தஈச ! பேசுகூச மின்றியே . 


174 


நரசிம்மவர்மன் 


மோடியோடி லச்சையாய சாபமெய்தி முக்கணான் 
கூடுசேனை மக்களோடு கொண்டுமண்டி வெஞ்சமத்து 
ஓடவாண னாயிரம் கரம்கழித்த ஆதிமால் 
பீடுகோபில் கூடுநீர் அரங்கமென்ற பேரதே . 
இரந்துரைப்ப துண்டு வாழி ஏமநீர் நிறத்தமா ! 
வரம் தரும் திருக்குறிப்பில் வைத்ததாகில் மன்னுசீர் 
பரந்தசிந்தை யொன்றி நின்று நின்னபாத பங்கயம் 
நிரந்தரம் நினைப்பதாக நீநினைக்க வேண்டுமே . 
கேடில்சீர் வரத்தனாய்க் கெடும்வரத்த யன் அரன் 
நாடினோடு நாட்டமாயி ரத்தன் நாடு நண்ணிலும் 
வீடதான போகமெய்தி வீற்றிருந்த போதிலும் 
கூடும் ஆசை யல்லதொன்று கொள்வனோ ? குறிப்பிலே . 

. 
வாள்களாகி நாங்கள் செல்ல நோய்மைகுன்றி மூப்பெய்தி 
மாளுநாள தாதலால் வணங்கி வாழ்த்தென் நெஞ்சமே 
ஆளதாகும் நன்மையென்று நன்குணர்ந்த தன்றியும் 
மீள்விலாத போகம்நல்க வேண்டும்மால பாதமே . 


எ 


சலங்கலந்த செஞ்சடைக் கறுத்தகண்டன் வெண்தலை 
புலன்கலங்க வுண்டபாத கத்தன்வன்து யர்கெட 
அலங்கள் மார்பில் வாசநீர் கொடுத்தவன் அடுத்தசீர் 
நலங்கொள் மாலை நண்ணும் வண்ணம் எண்ணுவாழி நெஞ்சமே . கூ 
அச்சம் நோயொ டல்லல்பல பிறப்பு ஆய மூப்பிவை 
வைத்தசிந்தை வைத்தவாக்கை மாற்றிவானி லேற்றுவான் 
அச்சுதன் அனந்தகீர்த்தி ஆதியந்த மில்லவன் 
நச்சுநாகணைக்கிடந்த நாதன் வேத கீதனே . 

கீழ்க்கண்ட செய்யுள்கள் திருஞானசம்பந்தநாயனார் 
இயற்றிய தேவாரத் திருமுறையிலிருந்து எடுத்தவை . 

"சித்தந் தெளிவீர்காள் 
அத்தன் ஆரூரைப் 
பத்தி மலர் தூவ 
முத்தி யாகுமே . ” 


க 


ஆழ்வார் நாயன்மார் பாடல்கள் 


175 


உ 


கூ 


பறையும்பழி பாவம்படு துயரம் .பல தீரும் 
பிறையும்புன லரவும்படு சடையெம்பெரு மானூர் 
அறையும்புனல் வருகாவிரி யலைசேர்வட கரைமேல் 
நிறையும்புனை மடவார்பயில் நெய்த்தான மெனீரே . 
மூவருமாகி யிருவருமாகி முதல்வனுமாய் நின்ற மூர்த்தி 
பாவங்கடீர்தர நல்வினை நல்கிப் பல்கணநின்று பணியச் 
சாவமதாகிய மால்வரை கொண்டு தண்மதின் மூன்று மெரித்த 
தேவர்கள் தேவ ரெம்பெருமானார் தீதில் பெருந்துறையாரே . 
மெய்யராகிப் பொய்யை நீக்கி வேதனையைத் துறந்து 
செய்யுரானார் சிந்தையானே தேவர்குலக் கொழுந்தே 
கைவனாயே னுன்றனாமம் நாளுநவிற்றுகின்றேன் 
வையமுன்னே வந்து நல்காய் வலிவல மேயவனே . 
சிறையாரு மடக்கிளியே யிங்கேவா தேனொடுபால் 
முறையாலே உணத்தருவன் மொய்பவளத் தொடுதரளக் 
துறையாருங் கடற்றோணி புரத்தீசன் துளங்குமிளம் 
பிறையாளன் திருநாமம் எனக்கொருகாற் பேசாயே . 
நீரின் மிசைத்துயின்றோ னிறைநான் முகனும் மறியா தன்று 
தேரும் வகை நிமிர்ந்தா னவன்சேரு மிடம்வினவிற் 
பாரின் மிசையடியார் பலர்வந் திறைஞ்சமகிழ்ந் தாக 
மூரு மரவசைத்தான் திருவூறலை யுள் குதுமே . 
ஆல முண்டமு தம்மம ரர்க்கரு ளண்ணலார் 
கால னாருயிர் வீட்டிய மாம்ணி கண்டனார் 
சால நல்லடி யார் தவத் தார்களுஞ் சார்விடம் 
மால யன்வணங் கும்மழ பாடியெம் மைந்தனே . 
தனிவெண்டிங்கள் வாண்முக மாதர் பாடத் தாழ்சடைத் 
துணிவெண்டிங்கள் சூடியோ ராடன்மேய தொன்மையான் 
அணிவண்ணச்சிற் றேமத்தா னலர்மேலந்த ணாளனும் 
மணிவண்ணனுமுன் காண்கிலா மழுவாட்செல்வ னல்லனே . 
வெல்பற வைக்கொடி மாலு மற்றை விரைமலர் மேலயனும் 
பல்பற வைப்படி யாயுயர்ந்தும் பன்றிய தாய்ப்பாணிந்தும் 
செல்வற நீண்டெஞ் சிந்தை கொண்ட செல்வரிடம் போலும் 
தொல்பற வைசுமந் தோங்கு செம்மைத் தோணிபுரந்தானே . 


176 


நரசிம்மவர்மன் 


கசு 


ஆலநீழ லுகந்த திருக்கையே யானபாடலுகந்த திருக்கையே 
பாலினேர்மொழி யாளொரு பங்கனே பாதமோதலர் சேர்புர பங்கனே 
கோலநீறணி மேதகு பூதனே கோதிலார்மன மேவிய பூதனே 
யாலநஞ்சமு துண்ட களத்தனே யாலவாயுறை யண்டர்க ளத்தனே . க 0 
தாடுடையசெவி யன்விடையேறியோர் தூவெண்மதி சூடிக் 
காடுடையசுட லைப்பொடிபூசியென் னுள்ளங்கவர் கள்வன் 
ஏடுடையமல ரான்முனை நாள்பணிந் தேத்தவருள் செய்த 
பீடுடையபிர மாபுரமேவிய பெம்மான் இவனன்றே. 
பாங்குடைத் தவத்துப் பகீரதற்கருளிப் படர்சடைக்கரந்தநீர்க் கங்கை 
தாங்குதல் தவிர்த்துத் தராதலத் திழித்த தத்துவ னுறைவிடம் வினவில் 
ஆங்கெரி மூன்று மமர்ந்துட னிருந்த வங்கையாலாகுதி வேட்கும் 
ஒங்கிய மறையோர் ஓமமாம் புலியூ ருடையவர் வடதளியதுவே . கஉ 

வாழினுஞ் சாவினும் வருந்தினும்போய் 
வீழினு முனகழல் விடுவேனல்லேன் 
தாழிளந் தடம்புனல் தயங்கு சென்னிப் 

போழிள மதிவைத்த புண்ணியனே 
இதுவோ வெமை யாளுமாறு ஈவதொன்றெமக் கில்லையேல் 

அதுவோ வுனதின் னருள் ஆவடுதுறை யரனே . 
உரையும்பாட்டுந் தளர்வெய்தி யுடம்புமூத்த போதின்கண் 
நரையுந்திரையுங் கண்டெள்கி நகுவர் நமர்க ளாதலால் 
வரைகொள் பெண்ணை வந்துலா வயல்கள் சூழ்ந்த கோவலூர் 
விரைகொள் சீர்வெண் ணீற்றினான் வீரட்டானஞ் சேர்துமே . கச 
கண்காட்டும் நுதலானும் கனல்காட்டுங் கையானும் 
பெண்காட்டும் உருவானும் பிறைகாட்டுஞ் சடையானும் 
பண்காட்டும் இசையானும் பயிர்காட்டும் புயலானும் 
வெண்காட்டிலுறைவானும் விடைகாட்டுங் கொடியானே . 


கங 


க . 


பின்னிணைப்பு 
மகாவம்சம் சஎ - ஆம் அதிகாரம் 
இலங்கைத் தீவின் வரலாற்றைக் கூறுகிற மகாவம்சம் 
என்னும் நூலின் பிற்பகுதியாகிய சூலவம்சம் என்னும் 
பகுதியில் சஎ - ஆம் அதிகாரத்தில் மானவம்மனின் வரலாறு 
இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது : 

‘ இந்த அரசன் ( ஹத்த தாட்டன் II . ) இறந்த பிறகு 
மானவம்மன் 1 

அரசனானான் . இவன் எந்தக் குலத்தைச் 
சேர்ந்தவன் ? இவன் யாருடைய மகன் ? இவன் எப்படி 
அரசனானான் ? 

மஹாசம்மத குலத்தைச் சேர்ந்தவனும் அந்தக் 
குலத்து நல்ல குணங்களை வழிமுறையாகப் பெற்றவனும் 
தூபாராம விகாரையைக் கொள்ளையடித்தவனுமாகிய கஸ்ஸப 
னுடைய மகன் இவன் . மலயராசனின் மகளான சங்க 

என்பவளை மணஞ்செய்துகொண்டு 
உத்திரதேசத்தில் யாருக்குந் தெரியாமல் தனிமையாக 
வாழ்ந்துவந்தான் . இந்தச் செய்தியை ஹத்த தாட்ட 
அரசன் ஒற்றரால் அறிந்துகொண்டபோது , இவன் ஜம்புத் 
தீவிற்குப்போய் நாரசீஹன் என்னும் அரசனையடைந்து 
தன்பெயரைக் கூறி அவனுடைய ஊழியத்தில் அமர்ந்தான் . 
இவன் அந்த அரசனைப் பலவகையிலும் திருப்தி செய்தான் . 
அரசனுடைய நட்பை நன்கறிந்துகொண்ட பிறகு இவன் , 

1 . மானவம்மனைச் சிங்கள மொழியில் மஹலா- பானோ என்று 
கூறுகின் றனர் . 

2. மலயராசன் - மலைய நாட்டின் அரசன் . மலைய நாடு என் 
பது இலங்கையின் நடுவில் உள்ள மலைப்பிரதேசம் . 

3. உத்தரதேசம் என்பது இலங்கையின் வடபகுதி ; நாக 
நாடு என்பது இதன் பழைய பெயர் . 

4. ஜம்புத்தீவு - பாரதநாடு ; இந்தியாதேசம் . 
5. நாரசீஹன் - நரசிம்மவர்மன் , மாமல்லன் . 
5. வ .-- 12 


மானா 


அவளுடன் 


178 


நரசிம்மவர்மன் 


தான் . 


தன் மனைவியை வரவழைத்துக்கொண்டு அங்கே ( காஞ்சீ 
புரத்தில் ) வாழ்ந்துகொண்டு இரவும் பகலும் அரசனுக்குத் 
தாண்டு செய்துகொண்டிருந்தான் . நாடு முழுவதையும் 
அரசாண்ட கண்டு வெட்டி அரசன் , இவன் செய்யும் 
ஊழியத்துக்கு மகிழ்ந்து இவனுக்குப் பெரும்பொருள் 
வழங்கினான் . சங்கா என்னும் இவன் மனைவி நான்கு ஆண் 
மக்களையும் நான்கு பெண்மக்களையும் ஈன்றனள் . 

இவ்வாறிருக்கையில் ஒருநாள் , அரசன் மானவம்ம 
னுடன் யானைமேல் அமர்ந்து உலாப்போனான் . வழியில் நீர் 
வேட்கை கொண்டு இளநீர் ஒன்றை யானைமேல் இருந்த 
படியே பருகினான் . பருகின பிறகு , கவனப் பிசகாக ஏவ 
லாளன் என்று எண்ணி அதை மானவம்மனிடம் கொடுத் 

மானவம்மன் இளநீரை வாங்கிக்கொண்டு , “ என் 
நண்பனான இவர் அரசன் . அரசர் அன்புடன் கொடுப்பதை 
எச்சில் என்று ஒதுக்குவது தகாது . இதனைப் பருகுவது 
தகுதியே " என்று எண்ணி அதைப் பருகினான் . தமக் 
குள்ள துன்பங்களைப்போக்கி மேன்மைபெற விரும்புகிறவர் 
இத்தகைய அடக்கமுள்ள காரியத்தைச் செய்கிறார்கள். 
இதனைக் கண்டு அரசன் பதைபதைத்து இவன் கையி 
லிருந்த இளநீரை வாங்கி எஞ்சியிருந்த நீரைத் தான் குடித் 
தான் . இவ்வாறு செய்வது சிறந்தவரின் செயலாகும். 
இதன் பிறகு அரசன் இவனைத் தனக்குச் சமமாக வைத்து 
உணவு உடை உறையுள் ஊர் 

ஊர்தி முதலியவற்றில் எல்லாம் 
சமமாக நடத்தினான் . 

இவ்விருவரும் இவ்வாறு இருந்த காலத்திலே வல்லப 
அரசன் ” நரசீகன்மேல் போர் செய்ய வந்தான் . அப்போது 
நரசீகன் தனக்குள் இவ்வாறு எண்ணினான் . 
( மானவம்மன் ) தனக்கு உரிமையாகக் கிடைக்கவேண்டிய 

1. கண்டு வெட்டி என்பது காடுவெட்டி என்பதன் திரிபு . 
காடுவெட்டி , காடவர் என்னும் பெயர்கள் பல்லவ அரசர்களைக் 
குறிக்கின்றன . 

2. வல்லப அரசன் - சளுக்கிய அரசன் . சளுக்கிய அரச 
ருக்கு வல்லபர் என்னும் பெயர் உண்டு. 


இவன் 


பின்னிணைப்பு 


179 


அரச பதவியை என் உதவியினால் அடைய எண்ணி இர 
வும் பகலும் சலிப்பில்லாமல் எனக்கு உழைத்து வருகிறான் . 
இப்போது இவன் என்னுடன் போர்க்களத்துக்கு வந்து 
அதில் இறந்துவிடுவானானால் , நாங்கள் இருவரும் கலந்து 
யோசித்திருக்கும் காரியம் நிறைவேறாமல் போய்விடும் . " 
என்று இவ்வாறு எண்ணி , மானவம்மனை நகரத்திற்குப் 
போகும்படி அனுப்பிவிட்டுத் தான் மட்டும் வல்லப அரச 
னுடன் போர் செய்யச் சென்றான் மானவம்மன் அதுபோ 
லவே தனக்குள் எண்ணினான் : " நான் உயிருடன் இருந்து 
அரசன் போரில் இறந்துவிடுவானானால் பிறகு நான் உயிர் 
வைத்திருப்பதனால் எனக்கு என்ன நன்மை ? போர்க்களஞ் 
சென்று போர் செய்யாமலிருப்பேனானால் , இவ்வரசன் என் 
மேல் வைத்துள்ள நம்பிக்கைக்குப் பாத்திரனாகமாட்டேன் . 
தனக்குச் சமமாக என்னை வைத்திருப்பவனன்றோ இவ் 
வரசன் ? அரசனுடன் 

போர்க்களம் செல்லுவதுதான் 
தகுதியாகும் . வாழ்ந்தால் அரசனுடன் உயிர்வாழ்வேன் , 
இன்றேல் அரசனுடன் போர்க்களத்தில் உயிர் விடுவேன் . " 
என்று இவ்வாறு எண்ணி , ஆயுதங்களை ஏந்தி யானைமேல் 
அமர்ந்து போர்க்களஞ் சென்றான் . போர்க்களத்தில் அரசன் 
இவனைக் கண்டபோது மகிழ்ச்சி பொங்க , “ நட்புக்கொள் 
ளத் தகுந்தவன் இவன் , " என்று கூறினான் . போரிலே 
மானாவின் சேனையும் அரசனுடைய சேனையும் வல்லப அரச 
னுடைய சேனையைச் சிதற அடித்தன . தேவர்களின் போர்க் 
களத்திலே நாராயணன் போர் புரிந்ததுபோல மானவம்மன் 
தன் வீரத்தைக் காட்டிப் போர் புரிந்தான் . 

நரசீகன் மான 
வம்மனின் வீரத்தை மெச்சி அன்புடன் தழுவிக்கொண்டு . 
" நீதான் எனக்கு வெற்றியைக் கொடுத்தாய் , " என் 
புகழ்ந்து கூறினான் . 


அவன் நகரத்திற்குத் திரும்பி வந்து வெற்றிவிழா 
கொண்டாடி மானவம்மனுடைய சேனைகளுக்குச் செய்ய 
வேண்டிய எல்லாச் சிறப்புகளையும் செய்தான் . பிறகு 
அரசன் தனக்குள் சிந்தித்தான் : “ என் நண்பன் எனக் 
குச் செய்யவேண்டிய கடமையைச் செய்துவிட்டான் . 


180 


நரசிம்மவர்மன் 


நானும் அவனுக்குச் செய்யவேண்டிய கடமைகளைச் செய் 
வேன் . நன்றி நினைக்கும் மக்களைக் காண்பது அரிது , 
என்று சிந்தித்து , அமைச்சர்களை யழைத்து இவ்வாறு 
கூறினான் : “ இந்த நண்பனுடைய , செயலை நீங்கள் எல்லோ 
ரும் கண்டீர்கள் . நான் எனது அன்பையும் மகிழ்ச்சியையும் 
இவனுக்குச் செலுத்தவேண்டும் . உதவி செய்தவருக்கு 
உதவிசெய்வது பெருமக்களின் கடமையா தலின் , இவன் 
எனக்குச் செய்த உதவிக்குப் பதில்உதவியை நான் செய்ய 
வேண்டும் . " இதைக்கேட்ட அவர்கள் எல்லோரும் , “ அரசர் 
பெருமான் என்ன விரும்புகிறாரோ அதற்கு நாங்கள் உடன் 
படுகிறோம் என்று கூறினார்கள். அதன்மேல் அரசன் , 
மானவம்மனுக்குத் தன் சேனையைக் கொடுத்து மெய்க் 
காப்பாளரையும் அளித்து மற்றும் வேண்டிய ஊழியர்களை 
யும் கொடுத்து “ இலங்கைக்குப் போ , " என்று கூறினான் . 
மானவம்மன் சேனையை அழைத்துக்கொண்டு போனான் . 
தூரதேசத்திற்குப் போகும் தன் மகனின் பிரிவைப்பொறாத 
தந்தைபோல அரசன் கண்ணீர்விட்டான் . மானவம்மன் 
கடற்கரையில் மரக்கலம் ஏறிக் கடலைக் கடந்து விரைந்து 
வந்தான் . இவன் வந்த செய்தியைக் கேட்ட (இலங்கை ) 
அரசன் தாட்டோபதிஸன் ( தலைநகரான அநுராதபுரத்தை 
விட்டு ) ஓடினான் . மானவம்மன் தலைநகருக்கு வந்து அதைப் 
பிடித்துக்கொண்டான் . பிறகு , ஓடிப்போன அரசனைக் 
கொல்லக் கருதி அவனைத் தொடர்ந்தான் . அப்போது 
தமிள ( தமிழ் ) சேனை , தன்னுடைய அரசன் ( நரசீகன் ) 
நோயாய்க் கிடக்கிறான் என்று பரவிய செய்தியைக் கேள் 
விப்பட்டது . இச் செய்தியைக் கேட்டவுடன் அந்தச் சேனை 
திரும்பிப் போய்விட்டது . தமிழச் சேனை போய்விட்ட 
செய்தியைத் தாட்டோப திஸ்ஸன் அறிந்து , பலத்த சேனை 
யுடன் திரும்பி வந்து மானவம்மனுடன் போர் செய்யத் 
தொடங்கினான் . அப்போது 

மானவம்மன் 

இவ்வாறு 
எண்ணினான் : “ என்னுடைய சேனை முழுவதும் போய் 

நான் போர்க்களத்தில் உயிர்விட்டால் , என் 
பகைவனுடைய எண்ணம் நிறைவேறும் . ஆகையால் , நான் 
ஜம்புத் தீவிற்குப்போய் அங்கிருந்து சேனையை அழைத்து 


விட்டது . 


பின்னிணைப்பு 


181 


வந்து அரசாட்சியைக் கைப்பற்றுவேன் , " என்று எண்ணி , 
மீண்டும் தன் நண்பன் நரசீகனை அடைந்து அவனது ஊ பழி 
யத்தில் அமர்ந்தான் . ( இலங்கையை ) நான்கு - அரசர் " 
ஆட்சி செய்த காலம்வரையில் மானவம்மன் அங்கே 
காஞ்சீபுரத்தில் ) தங்கியிருந்தான் . 

பிறகு நரசீகன் தனக்குள் எண்ணினான் : " என் 
நண்பன் ஊக்கம் குறையாமல் அரச பதவியைப் பெறுவ 
தற்காக எனக்குத் தொண்டு புரிந்துவருகிறான் . இவனுக்கு 
நரையும் மூப்பும் வந்துவிடும் போலிருக்கிறது . இதைப் 
பார்த்துக்கொண்டு நான் மட்டும் அரசாட்சி செய்துகொண் 
டிருப்பதா ? என் சேனையை அனுப்பி அரசைக் கைப்பற்றி 
இவனுக்குக் கொடுக்காவிட்டால் நான் அரசனாக இருந்து 
என்ன பயன் ? இவ்வாறு எண்ணித் தன் சேனைகளைக் 
கூட்டி அவர்களுக்கு வேண்டிய பொருளையும் பொன்னையுங் 
கொடுத்து , தானே முன்னின்று அவர்களைக் கடற்கரைக்கு 
அழைத்துச் சென்று , பல உருவங்களுடன் அமைந்திருந்த 
பலமுள்ள கணக்கற்ற மரக்கலங்களை அமைத்துக்கொடுத்து , 
“ இதோ இவருடன் போங்கள் " என்று கூறினான் . ஆனால் 
அவர்கள் மரக்கலத்தில் ஏற மறுத்துவிட்டார்கள் . அப்போது 
நரசீகன் தனக்குள் யோசித்துப் பார்த்து , மானவம்மனை 
அழைத்து , தான் அணியும் போர்க் கவசங்களையும் மற்ற 
அணிகளையும் அவனுக்குக் கொடுத்து அணிந்துகொள்ளச் 
செய்து , “ நீ போய் மரக்கலம் ஏறி கோட்ட என்னும் இந்த 
முரசைக் கொட்டுக , " என்று கூறித் தான் ஒருவரும் அறி 
யாமல் ஒளிந்துகொண்டான் . மானவம்மன் அவ்வாறே 
மரக்கலத்தில் ஏறியிருந்து முரசு கொட்டினான் . அதைக் 
கேட்டு , அரசன் தான் மரக்கலம் ஏறிச் செல்கிறான் என்று 
நினைத்துச் சேனைவீரர்கள் எல்லோரும் மரக்கலம் ஏறினார் 
கள். மானா சேனையுடன் பிரயாணப்பட்டான் . கடலில் சேனை 
செல்வது நகரமே மிதந்து செல்வதுபோல் காணப்பட்ட 
துறையை யடைந்து கரையிறங்கிச் சிலநாள் தங்கிச் 

1. நான்கு அரசர் பெயர்களாவன : தாட்டோப திஸ்ஸன் II , 
அக்கபோதி IV , தத்தன் , ஹத்ததாட்டன் என்பன . 


து . 


182 


நரசிம்மவர்மன் 


சேனைக்கு ஓய்வு கொடுத்தபிறகு , ( இலங்கையின் ) உத்தர 
தேசத்தைக் கைப்பற்றி அந் நாட்டுமக்களைத் தன் வயப்படுத் 
திக்கொண்டு , தலைநகரின்மேல் சேனையை நடாத்திச் சென் 
றான் . பொத்த குட்டன் " இச் செய்தியைக்கேட்டுப் பெருஞ் 
சேனையுடன் போர்செய்யவந்தான் . 

இரண்டு சேனைகளும் கடல் மடை திறந்தது போல ஒன் 
றோடு ஒன்று கலந்து தாக்கிப் போர்புரிந்தன . யானைமேல் 
அமர்ந்து போர் செய்த மானவம்மன் , பொத்தகுட்டனையும் 
அரசனையும் ( ஹத்ததாதன் ) வெவ்வேறாகப் பிரியும்படி 
செய்து , போர் புரிந்து அவர்களை ஓடச் செய்தான் . ஹத்த 
தா தன் தோற்று ஓடியபோது வீரர்கள் அவனைக் கொன்று 
அவன் தலையைக் கொண்டுவந்து மானவம்மனுக்குக் காட்டி 
னார்கள் . பொத்தகுட்டனோ ( மலைய நாட்டில் உள்ள ) மேரு 
குண்டர நகரத்துக்குப் போனான் . அங்கிருந்த அந்நாட்டு 
அரசன் அவனைக்கண்டு இவ்வாறு தனக்குள் எண்ணினான் : 
“ இவன் என்னுடைய நெடுங்கால நண்பன் . ஆகையால் , 
வனுடைய துன்பக் காலத்தில் என்னிடம் அடைக்கலம் 
புகுந்தான் . நான் இவனைக் கைவிடக் கூடாது . ஆனால் , 
என்னுடைய அரசனுக்கும் துரோகம் செய்யாமல் , என் 
நண்பனுக்கும் துரோகம் செய்யாமல் நான் எவ்வாறு இருக்க 
முடியும் ” என்று இவ்வாறு எண்ணிய இவன் நஞ்சு இடப் 
பட்ட அப்பங்களைத் தின்று உயிரைவிட்டான் . பொத்த 
குட்டனும் அவ்வாறே அந்த அப்பங்களைத் தின்று உயிர் 
நீத்தான் . இவ்வாறு மானவம்மன் , தனக்கு முள்போல் 
இருந்த பகைவர்களினின்றும் விடுபட்டான் . 

இதுமுதல் மானவம்மன் ( கொற்றக் ) குடையின் கீழ் 
அமர்ந்து தீவின் குடிமக்களுக்கு வந்த தீங்குகளைக் களைந்து 
அரசாண்டான் . இவன் புகழத்தக்க அனேக காரியங்களைச் 
செய்தான் ... 


. 


1. பொத்தகுட்டன் என்பவன் இலங்கையின் அரசாட்சியை 
நடாத்திய ஒரு தமிழன் . ஹத்ததாதன் என்பவனைப் பெயருக்கு 
அரசனாக்கி , பொத்தகுட்டனே அரசாட்சியை நடாத்திவந்தான் , 


பின்னிணைப்பு 


183 


உ . மூவர்கோயில் சாசனம் 


I 


சைவ 


புதுக்கோட்டையைச் சேர்ந்த குளத்தூர் தாலுகா 
கொடும்பாளூரில் மூவர்கோயில் என்னும் இடத்தில் கிரந்த 
எழுத்தில் எழுதப்பட்ட வடமொழிச் சாசனம் ஒன்று 
இருக்கிறது . கொடும்பை என்னும் கொடும்பாளூரை 
அரசாண்ட பூதி விக்கிரம கேசரி என்னும் வேளிர்மரபைச் 
சேர்ந்த சிற்றரசன் இந்தச் சாசனத்தை எழுதினான் . இவன் 
தன் மனைவியர் இருவர் பேராலும் தன் பேராலும் ஆக 
மூன்று - கோயில்களைக் கட்டியதோடு 

பெரிய 

மடம் 
ஒன்றையும்கட்டி , அந்த மடத்தைக் காளமுகச் 
குருவாகிய மல்லிகார்ச்சுனர் என்பவருக்குத் தானம் செய் 
தான் . அன்றியும் , 50 துறவிகளுக்கு உணவுக்காகப் பதி 
னொரு கிராமங்களையும் தானம் செய்தான் . இந்தச் செய்தி 
யைக் கூறுகிற இந்தச் சாசனத்தில் , பூதிவிக்கிரம கேசரி 
யின் முன்னோர்களான ஏழு தலைமுறையில் இருந்தவர்களின் 
செய்திகளும் கூறப்படுகின்றன . இந்தச் செய்திகள் பழைய 
சரித்திர வரலாற்றினைக் கூறுகிறபடியினால் மிகவும் உப 
யோகம் உள்ளவை . 

இந்தச் சாசனத்தின் முதல் பகுதியும் கடைசிப்பகுதி 
யும் அழிந்துவிட்டன . இந்த மூவர்கோவில் சாசனத்தை 
முதன் முதல் கண்டுபிடித்த வெங்கையா அவர்கள் 1907-8 
ஆம் ஆண்டு , சென்னை எபிகிராபி அறிக்கையில் வெளியிட் 
டார் . பிறகு இந்தச் சாசனம் புதுக்கோட்டை சாசனங்கள் 
என்னும் நூலில் 14 - ஆம் எண் சாசனமாக வெளியிடப் 
பட்டது. சரித்திரப்பேராசிரியர் நீலகண்ட சாஸ்திரி அவர் 
கள் கீழ்காட்டு ஆராய்ச்சி என்னும் ஆங்கில வெளியீட்டில் , 
1933 -இல் இந்தச் சாசனத்தை வெளியிட்டதோடு இதன் 
கருத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் .. 

? 
1. Inscriptions ( Texts) of the Pudukkottai State No. 14 . 

2. The Kodumbalar Inscription of Vikrama Kesari ; Prof. 
K. A. Nilakanta sastri P. 1--10 . J.0 . R. Vol VII -- 1933 . 


184 


நரசிம்மவர்மன் 


நமது 


ஆராய்ச்சிக்கு - இந்தச் சாசனம் 

பெரிதும் 
வேண்டியதாயிருக்கிறது . ஆகையினால் , இந்தச் சாசனக் 
கருத்தைத் தமிழில் தருகிறேன் . 


தான். 


கொடும்பாளூர் சாசனம் - தமிழாக்கம் 

பாண்டியனுடைய யானைக் கூட்டத்தை 
வென்றவன் . 

1. இவன் வழியில் , மழவரை வெற்றிகொண்ட 
புகழ்பெற்ற வீரதுங்கனை பிரவீரஜித்து இவனுக்கு மகனாகப் 
பிறந்தான் . இவனுக்கு அதிவீர அநுபமன் என்பவன் பிறந் 

இவனுக்குச் சங்ககிருத்து என்பவன் பிறந்தான் . 
இவனுக்குப் பிறந்தவன் , இளவயதிலே பாம்புகளோடு 
வளர்ந்து புகழ்பெற்ற நிருபகேசரி ஆவன் . இவன் மகன் 
வாதாபியை வென்ற பரதுர்க்கமர்த்தனன் என்பவன் . 

2 . இவனுடைய மகன் , திவ்விய புகழொளி பெற் 
றவனும் ,. அதிராஜ மங்கலத்தில் சளுக்கியனை வென்ற 
( கொன்ற ? ) வனுமாகிய சமராபிராமன் என்பவன் . 

3. இவன் மகன் யதுவம்சத்தின் கொடிபோன்றவ 
னான , தன்பெயருக்கேற்றபடி இணையற்றவனான அதுபமன் 
என்பவன் . இவன் சோழ அரசன் மகளை மனைவியாகப் 
பெற்றவன் . இவள் , திருமாலின் மனைவி திருமகளைப் 
போன்றும் , பிரமன் மனைவி கலைமகளைப் போன்றும் , அர 
னுடைய மனைவி மலைமகளைப் போன்றும் சிறப்பு வாய்ந் 
தவள் . 

4. இவருக்குப் பிறந்தவன் புகழ்பெற்ற பூதி என்னும் 
பெயருடைய மின்னுமலை என்பவன் . இவன் போரிலே 
விக்ரமகேசரி என்னும் சிறப்புப் பெயரைப் பெற்றான் . 

5. பல்லவர் சேனையின் இரத்தந் தோய்ந்தபடியி 
னாலே , காவிரி ஆற்றின் நீர் செந்நிறமாயிற்று . மேலும் இந்த 
வீரன் , போரிலே வீரபாண்டியனை வென்று வஞ்சிவேளைக் 


கொன்றான் . 


பின்னிணைப்பு 


185 


மண் 


6 . பகைவராகிய யானைக் கூட்டத்தை வென்ற பிறகு 
விக்ரமகேசரி கொடும்பாளூர் நகரத்திலே வாழ்ந்திருந்தான் . 

7. புலவர்களுக்குக் கற்பகத் தருவாகவும் , அரசரின் 
கையாகிய தாமரைகளுக்குத் தண்மதியாகவும் , 
மகளுக்கும் திருமகளுக்கும் நாமகளுக்கும் புகழ்மகளுக்கும் 
தலைவனாகவும் இருந்து இவன் அரசாண்டபோது , கூர்மை 
பானது 

மகளிர் கண்களிலேயும் , நிலையின்மையானது 
அவர்களின் இமையிலேயும் , கருமையானது அவர்கள் 
கூந்தலிலேயும் , நெருக்கமானது அவர்கள் தனத்திலேயும் 
காணப்பட்டன . ( மற்ற இடங்களில் காணப்படவில்லை . ) 

இவனுடைய இரண்டு நல்ல மனைவியர் கற்றவி , 
வரகுண என்பவர் . கற்றளி இரண்டு அழகான பிள்ளை 
களாகிய பராந்தகன் , ஆதித்யவர்மன் என்பவரைப் பெற்றாள் . 

9 தவவொழுக்கத்தில் சிறந்தவரான வித்தியாராசி 
என்பவரின் சீடரும் அத்ரேய கோத்திரத்தில் பிறந்து 
வேதங்களைக் கற்று மதுரையில் வசித்து வந்தவருமாகிய 
புகழ் பெற்ற மல்லிகார்ச்சுனர் என்பவர் ஒருவர் இருந்தார் . 

10. தன் பெயரினாலும் தனது இரண்டு மனை வியர் 
பெயரினாலும் மூன்று விமானங்களை அமைத்து அவற்றில் 
மகேசுவரரை எழுந்தருளிவித்து இவன் ( விக்கிரமகேசரி ) 
அவனுக்கு ( மல்லிகார்ச்சுனருக்கு ) ஒரு பெரிய மடத்தை 
அளித்தான் . 

யாதவன் , காளமுக வழிபாட்டைச் 
செய்யும் முனிவர் தலைவனுக்கு ஒரு பெரிய மடத்தையும் 
அதனுடன் சேர்ந்த பதினொரு கிராமங்களையும் கொடுத் 


11. இந்த 


தான் . 


12. அசித வகத்ர ( காளமுக ) துறவிகள் ஐம் 
பதின்மருக்காகப் பெரிய மடத்தையும்.............சந்தனம் , 
புஷ்பம் , அட்சதை , தூபம் , தீபம், தாம்பூலம் .........அரசன் 


186 


நரசிம்மவர்மன் 


இந்தச் சாஸனத்திலிருந்து கீழ்க்கண்ட சிற்றரசர் , 
யா தவகுலத்தைச் சேர்ந்த வேளிர் , கொடும்பாளூரில் இருந் 
தார்கள் என்பது தெரிகிறது . 
பாண்டியனுடைய யானைப்படையை வென்றவன் . 

பெயர் காணப்படவில்லை . 


1. பிரவீரஜித்து , 

| 
வரதுங்கன் . ( மழவரை வென்றவன் . ) 


2 . 


3. அதிவீர அநுபமன் 

| 
4 . சங்க கிருத்து 

| 

5. நிருபகேசரி 
( இளமையில் பாம்புகளோடு வளர்ந்தவன் ) 

/ 
6 . பரதுர்க்கமர்த்தனன் . 
( வாதாபிஜித் ) 

| 

7 . சமராபிராமன் 
(சளுக்கியனை அதிராசமங்கலத்தில் வென்றவன் , 
யதுவம்சகேது என்னும் சிறப்புப் பெயருள்ளவன் , 
சோழன் மகளான அநுபமை என்பவளை மணந்தவன் ) 


8. பூதி விக்ரமகேசரி ( பல்லவர் சேனையை 
வென்றவன் . பாண்டியனை வென் 

பாண்டியனை வென்று வஞ்சிவேளைக் 
கொன்றவன் . கற்றளி , வரகுணை என்பவரை மணந்தவன் . 

கற்றளி வயிற்றில் பிறந்தவர் ) 


பராந்தக வர்மன் 


ஆதித்ய வர்மன் 


பின்னிணைப்பு 


187 


IT 


பான 


இந்தச் சாசனத்தை ஆராய்வோம் . முதலில் 5 - ஆவது 
எண்ணில் கூறப்பட்ட நிருபகேசரியை எடுத்துக்கொள் 
வோம் . இதற்கு முன்பு இந்தச் சாசனத்தை ஆராய்ச்சி 
செய்த வெங்கையா , நீலகண்ட சாஸ்திரி , மீனாட்சி , 
ஹீராஸ் பாதிரியார் , ஆரோக்கியசாமி முதலியவர்கள் 
நிருபகேசரியைப் பற்றி ஒன்றுமே கூறவில்லை . ஏன் ஆராயா 
மல் விட்டார்களோ தெரியவில்லை . இவனைப்பற்றிச் சிறப் 

செய்தி கூறப்படுவதால் இவனைப்பற்றி நாம் 
ஆராய்வோம் . 

நிருபகேசரி என்பது அரசர் சிங்கம் என்று பொருள் 
பெறும் . இது , இவனுடைய சிறப்புப் பெயராகத் தெரி 
கிறது . இவன் இளமையில் பாம்புகளோடு வளர்ந்தான் 
என்று இந்தச் சாசனம் இவனைப்பற்றிக் கூறுகிறது . இதன் 
கருத்து என்ன ? பாம்புகளோடு இருந்து மனிதன் வாழ 
முடியுமா ? அது இயற்கையா ? நிருபகேசரி , சிறுவயதில் 
பாம்புகளுடன் வளர்ந்தான் என்பதன் பொருள் என்ன ? 

பாம்பு என்றாலும் காகம் என்றாலும் ஒன்றே . தென் . 
னிந்தியாவிலே நாகர் என்னும் ஓர் 

ஓர் இனத்தார் 

னத்தார் இருந் 
தார்கள் . அவர்களுக்குப் பாம்பு அல்லது நாகம் அடை 
யாளச் சின்னம் . பல்லவ அரசர்களில் ஒருவன் , நாக 
அரசன் மகளை 

மணஞ்செய்து கொண்டு அரசுரிமையைப் 
பெற்றான் என்று வரலாறு கூறுகிறது . விஜய நந்திவர்ம 
னுடைய வேலூர்ப்பாளையத்துச் செப்புச் சாசனம் , பல்லவ 
அரசர் வழியில் வந்த வீரகூர்ச்சன் என்பவன் , நாக அரச 
னுடைய மகளை 

மணஞ்செய்து கொண்டு நாகர் அர 
சுரிமையைப் பெற்றான் 

கூறுகிறது . 
சம்பந்தம் பெற்றபடியினாலே , பல்லவருக்கு நாகர் என்னும் 
பெயரும் உண்டு எனத் தெரிகிறது . 

மேலும் , நாகருக்குரிய பாம்புக்கொடியைப் பல்லவ 
அரசரும் கொண்டிருந்தார்கள் . காஞ்சீபுரத்து வைகுண்ட 

1. S. I. I. Vol . II P. 501-517 . 


என்று 


1 


நாகர் 


188 


நரசிம்மவர்மன் 


என்று 


பெருமாள் கோயிலைக் கட்டிய இரண்டாம் நந்திவர்மனான 
பரமேசுவரவர்மன் பாம்புக்கொடியையுடையவன் 
திருமங்கை ஆழ்வார் கூறுகிறார் . 
தேம்பொழில் குன்றெயில் தென்னவனைத் 

திசைப்பச் செருமேல் வியந்து அன்று சென்ற 
பாம்புடைப் பல்லவர் கோன் பணிந்த 

பரமேச்சுர விண்ணகர மதுவே . 
என்று கூறுகிறார் ." 

இதனால் பல்லவருக்குப் பாம்புக்கொடி உண்டென்பது 
தெரிகிறது . அன்றியும் நாகர் ( பாம்பர் ) என்னும் பெயரும் 
அவருக்கிருந்ததென்பது விளங்குகிறது . கொடும்பாளூர் 
அரசனான நிருபகேசரி , இளமையில் பாம்புகளோடு வளர்ந் 
தான் என்று கூறப்படுவதன் கருத்து , அவன் பல்லவர் 
குடுப் பத்தில் வளர்ந்தான் என்பதாகும் . பல்லவ இராச்சியத் 
தின் அருகில் இருந்த கொடும்பாளூர் சிற்றரசர் ; பல்லவ 
ரோடு நட்புடையவராய் இருந்தனர் . ஆகவே சங்ககிருது 
தன் மகனான நிருபகேசரியைப் பல்லவர் அரண்மனையில் 
வளரவிட்டான் என்பதனால் அவன் பவ்லவருடன் நட்பு 
முறையில் இருந்தான் என்பது தெரிகிறது . சங்ககிருது , 
பல்லவ அரசனான சிம்ம விஷ்ணுவின் காலத்திலும் , நிருப 
கேசரி முதலாம் மகேந்திரவர்மன் காலத்திலும் இருந்தவ 
ராதல் வேண்டும் . எனவே , நிருபகேசரி தனது இளமையில் 
மகேந்திரனுடன் வளர்ந்தான் போலும் . 

நிருபகேசரியின் மகனான பரதுர்க்கமர்த்தனன் 
( பகைவர் கோட்டையை அழிப்பவன் என்பது பொருள் . ) 
வாதாபிஜித் ( வாதாபி நகரத்தை வென்றவன் ) 
கூறப்படுகிறான் . எனவே இவன் , மாமல்லனான நரசிம்ம 
வர்மன் புலிகேசியின் வாதாபி நகரத்தின் மேல் படை 
யெடுத்தபோது அவனுடன் வாதாபிக்குச் சென்று அப் 
போரில் கலந்துகொண்டு அந் நகரை வென்றான் என்பது 
தெரிகிறது . 

1. 2 - ஆம் பத்து . 9 - ஆம் திருமொழி . 5 . 


என்று 


பின்னிணைப்பு 


189 


என்று 


இவன் மகன் சமராபிராமன் ( போர் செய்வதில் 
உவகை கொள்பவன் ) , அதிராசமங்கலத்தில் சளுக்கியனைக் 
கொன்றவன் ( வென்றவன் ) 

கூறப்படுகிறான் .. 
" அதிராஜமங்கலாஜௌ யோ நிஜகான சளுக்கிம் " என்பது 
வாசகம் . 

இதில் நிஜகான என்னும் வினைச்சொல்லுக்குக் 
கொன்றான் . என்றும் எதிர்த்தான் என்றும் இரண்டு 
பொருள் உண்டு . இவ்விரண்டு பொருள்களில் கொன்றான் 
என்பதே இங்குக் கொள்ளத்தகுந்தது . ஏனென்றால் 
வின்சன் ஸ்மித் முதலிய சரித்திர ஆசிரியர்கள் , இரண்டாம் 
புலிகேசி பல்லவ நாட்டின் மேல் படையெடுத்து வந்த 
போது போரில் கொல்லப்பட்டான் என்று எழுதுகிறார்கள் . 
ஆகையினாலே , சமராபிராமன் சளுக்கியனை ( இரண்டாம் 
புலிகேசியைக் ) கொன்றான் என்று கூறுவதே பொருத்த 


. 


மானது . 


இதனால் , பரதுர்க்கமர்த்தனனும் அவன் மகனான 
சமராபிராமனும் மாமல்லனான் முதலாம் நரசிம்மவர்மன் 
காலத்தில் இருந்தவர் என்பதும் , மகனான சமராபிராமன் 
புலிகேசியைப் போரில் கொன்றான் என்பதும் தகப்பனான 
பரதுர்க்கமர்த்தனன் வாதாபி போரில் கலந்து கொண்டான் 
என்பதும் தெரிகின்றன . 

புலிகேசியின் மகனான முதலாம் விக்கிரமாதித்யனின் 
கர்னூல் சாசனங்களில் , தன் தந்தையாகிய புலிகேசியை 
மூன்று அரசர்கள் சேர்ந்து தோல்வியடையச் செய்தார்கள் 
என்று 

இங்கு . நினைவுகொள்ளத் தக்கது . 
இரண்டாம் புலிகேசியை வென்ற மூன்று அரசர்கள் யாவர் ? 
மாமல்லனான நரசிம்மவர்மன் ஒருவன் ; அவனுடன் தங்கி 
யிருந்த இலங்கை 

மானவம்மா என்பவன் 
இரண்டாமவன் ; கொடும்பாளூரை அரசாண்டயதுகுல்வேள் 
( தந்தையும் மகனுமான பரதுர்க்கமர்த்தனனும் சமராபி 
ராமனும் . இவர் இருவரும் ஒரே குடும்பத்தவர் ஆகையால் 
இருவரையும் ஒருவராகக் கொள்க . ) மூன்றாமவன் . 

சமராபிராமன் , வாதாபிகொண்ட நரசிம்மவர்மனுக் 
குப் பிறகும், இரண்டாம் மகேந்திரவர்மன் முதலாம் பர 


கூறுவது 


மன்னனான 


190 


நரசிம்மவர்மன் 


மேசுவரவர்மன் ஆகிய பல்லவ அரசர் காலத்திலும் இருந் 
தவனாகத் தெரிகிறான் . இவனைப்பற்றிய இன்னொரு சிறப் 
பான செய்தி என்னவென்றால் , இவன் , சோழன்மகளான 
அனுபமை என்பவளை 

மணஞ்செய்து 

கொண்டான் 
என்பதே . முடியுடை வேந்தராகிய சேர சோழ பாண்டியர் , 
சிற்றரசராகிய வேளிரிடம் பெண்கொள்வது மரபு ; ஆனால் 
வேளிருக்குத் தம் பெண்ணை 

கொடுப்பதில்லை . முடி 
யுடை மன்னருக்குப் பெண்கொடை கொடுப்பவர் வேளிர் 
என்பது தொன்றுதொட்டு வந்த வழக்கம் . இதனை நச்சி 
னார்க்கினியர் தொல்காப்பியப் பொருளதிகார உரையில் 
கூறுகிறார் . 

இந்தப் பழைய வழக்கத்துக்கு மாறாகச் சிற்றரசனும் 
வேளிர் மரபைச் சேர்ந்தவனுமாகிய சமராபிராமனுக்குச் , 
சோழன் தன் மகளை மணஞ்செய்து கொடுத்தான் என்று 
கொடும்பாளூர்ச் சாசனம் கூறுகிறது . இந்த மாறுதலுக்குக் 
காரணம் என்ன ? இக்காலத்தில் சோழமன்னர் , பல்லவ 
அரசருக்குக் கீழ்ப்பட்டு அவருக்கு அடங்கியிருந்தனர் . 
அதாவது முடியுடைமன்னர் வழியில்வந்தவராக இருந்தும் 
சோழர் பல்லவருக்குக் கீழ்ப்பட்டிருந்தனர் . ஆனால் , முடி 
யுடை வேந்தரல்லாத சிற்றரசராகிய கொடும்பாளூர் வேளிர் , 
பல்லவருக்கும் பாண்டியருக்கும் கீழடங்காமல் சுதந்தரராக 
வாழ்ந்திருந்தார்கள் . அன்றியும் பல்லவ அரசருக்கு நண் 
பர்களாக அவரைச் சார்ந்து பெருமை பெற்றிருந்தனர் . 
ஆகவே , பல்லவரின்கீழ் சிற்றரசனாக இருந்த சோழன் தன் 
மகளைச் சமராபிராமனுக்கு மணஞ்செய்வித்தான் போலும் . 

சமராபிராமன் மகன் பூதிவிக்ரமகேசரியும் சோழர் 
குடும்பத்தில் மணஞ்செய்து கொண்டவனாகத் தெரிகிறான் . 
இவனுக்கு முன்னர் மூன்று தலைமுறையில் இருந்தவர்கள் , 
பல்லவருடன் நண்பராக இருந்திருக்க , இவன் பல்லவரோடு 
பகைத்து அவர்கள் சேனையை வென்றான் என்று சாசனம் 
கூறுகிறது . பூதிவிக்கிரமகேசரி , இரண்டாம் நரசிம்மவர்ம 
னான இராஜசிம்மன் காலத்தில் இருந்தவனாதல் வேண்டும் . 
இவன் 

பல்லவரைப் பகைத்தபடியினால் , இவனுடைய 


பின்னிணைப்பு 


191 


என்று 


ரண்டாம் பாட்டனான நிருபகேசரி பல்லவ அரசருடன் 
வளர்ந்தான் என்று கூறாமல் , பல்லவர் மீது இவனுக்கிருந்த 
வெறுப்புத் தோன்றும்படி பாம்புகளோடு வளர்ந்தான் 
என்று இவனுடைய கொடும்பாளூர் சாசனம் கூறுகிறது 
போலும் . 

III 
பூதிவிக்கிரமகேசரியின் கொடும்பாளூர்ச் சாசனத்தை 
ஆராய்ந்தவர்களில் சிலர் தவறான கருத்தையும் வெறும் 
யூகத்தையும் ஆதாரமாகக்கொண்டு பூதிவிக்ரமகேசரி கி . பி . 
10- ஆம் நூற்றாண்டில் இருந்தவன் என்று முடிவுகட்டி 
யுள்ளனர் . 1 

ஆனால் , வேறு சில ஆராய்ச்சியாளர்கள் பூதி 
விக்கிரமகேசரி கி . பி . 7 - ஆம் நூற்றாண்டின் இறுதியில் 
அல்லது 8 - ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் இருந்தவன் 

கூறுகின்றனர் . கி . பி . 7 - ஆம் நூற்றாண்டின். 
இறுதியில் இருந்தவர் என்பதே ஆராய்ச்சிக்குப் பொருத்த 
மாக இருக்கிறது . 

பூதிவிக்கிரமகேசரி கி . பி . 10 - ஆம் நூற்றாண்டில் 
இருந்தவன் என்று கூறுவோர் என்ன காரணம் காட்டு 
கிறார்கள் என்பதைப் பார்ப்போம் . 

1. விக்ரமகேசரியின் கொடும்பாளூர்ச் சாசன எழுத்து 
கி . பி . 10 - ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டதாகக் காணப் 
படுவதனாலே , விக்ரமகேசரி கி . பி . 10 - ஆம் நூற்றாண்டில் 
இருந்தவனாதல் வேண்டும் என்பது இவர்கள் கருத்து . 

இந்தச் சாசனத்தின் முன்பகுதி அழிந்துவிட்டது ; 
பின்பகுதியும் அழிந்துவிட்டது . எனவே , இதுதான் மூல 
சாசனமா என்பதில் சந்தேகம் தோன்றுகிறது . 
பழைய சாசனத்தின் பிரதியாகப் பிற்காலத்தில் கி . பி . 
10 -ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டதாக இருக்கக்கூடும் 
அல்லவா ? ஆகவே இது மூல சாசனமா அல்லது பிற் 
காலத்துப் படி எழுத்துச் சாசனமா என்பது தெரியாத 

1. Epi . Rep . Madras . G. 0. No.574 . 17th July 1908 . 
P. 87-89 ; J. O. R. Madras Vol VII P. 1-10 . 


192 


நரசிம்மவர்மன் 


நிலையில் , வெறும் எழுத்தின் சான்றுகொண்டு காலத்தைத் 
தீர்மானிப்பது தவறு . பழைய சாசனங்களைப் பிற்காலத் 
தில் படி எடுத்துப் புதுப்பிக்கிற வழக்கம் உண்டு . உதாரண 
மாக நந்திவர்மன் III காலத்துச் சாசனத்தைப் பிற்காலச் 
சோழர் படி எடுத்து எழுதிவைத்திருக்கிறார்கள் . 

14401 
1923-29 ; S. I. I. Vol . X11 . No. 55. மூன்றாம் நந்தியின்மற் 
றொரு சாசனத்தையும் பிற்காலச்சோழர் படி எடுத்து எழுதி 
வைத்திருக்கிறார்கள் : 480 of 1954 No. 58 S. I. I. Vol . Xi . 
எனவே , முற்பகுதியும் கடைப்பகுதியும் மறைந்துபோன 
கொடும்பாளூர்ச் சாசனத்தைக் கி . பி . 10 - ம் நூற்றாண்டுச் 
சாசனம் என்று கூறுவது தவறு . சாசனத்தில் கூறப் 
படும் செய்திகள் கி . பி . ஏழாம் , எட்டாம் நூற்றாண்டுச் 
செய்தியாக இருப்பதனாலே இந்தச் சாசனம் பழைய 
சாசனத்தின் படியாக இருக்கவேண்டும் என்று தெரிகிறது . 


2. பூதிவிக்ரமகேசரி , வீரபாண்டியன் என்பவனை 
வென்றான் என்று இச் சாசனம் கூறுகிறது . இந்த வீர 
பாண்டியன் , இராஜராஜ சோழனுடைய மூத்த தமையனான 
ஆதித்ய கரிகாலன் , தன் இளமைப்பருவத்தில் போர்செய்த 
வீரபாண்டியன் என்று சிலர் யூகிக்கிறார்கள் . இந்த யூகத்தை 
ஆதாரமாகக்கொண்டு பூதிவிக்ரமகேசரி , ஆதித்தியன் 
கரிகாலன் இருந்த கி . பி . 10 - ஆம் நூற்றாண்டில் ( கி . பி . 
970-க்குமுன் ) இருந்தவன் என்று கூறுகிறார்கள் . 


இந்த முடிவும் ஏற்கத்தக்கதன்று . ஏனென்றால் , 
வெறும் பெயர் ஒற்றுமையைமட்டும் சான்றாகக்கொண்டு 

முடிவு செய்யப்பட்டது. பூதிவிக்ரமகேசரி போர் 
செய்த வீரபாண்டியனும் , ஆதித்த கரிகாலன் போர்செய்த 
வீரபாண்டியனும் ஒரே ஆளா ? வீரபாண்டியன் என்னும் 
பெயருள்ள வேறு பாண்டியரும் இருந்திருக்கக்கூடும் 
அல்லவா ? இருவரும் ஒரே பாண்டியனுடன் போர்செய் 
தார்கள் என்பதற்குச் சான்று என்ன ? வீரபாண்டியன் 
என்னும் பெயர் ஒற்றுமை மட்டுந்தானே சான்றாக இருக் 
கிறது ? எனவே , பெரிதும் ஐயத்திற்கிடமானதும் தெளி 


பின்னிணைப்பு 


193 


வான சான்று இல்லாததுமான இந்தக் கருத்தை ஏற்றுக் 
கொள்ள முடியாது . 


என்று 


3. பூதிலிக்ரமகேசரியின் பாட்டனால் பரதுர்க்ச 
மர்த்தனன் , வாதாபிஜித் ( வாதாபிநகரத்தை வென்றவன் ) 
என்னும் சிறப்புப்பெயருடையவன் என்று கொடும்பாளூர் 
சாசனம் கூறுகிறது . வாதாபிநகரம் கி . பி . 642 - இல் 
நரசிம்மவர்மனால் வெல்லப்பட்டது 

சரித்திர 
ஆராய்ச்சிக்காரர்கள் கண்டறிந்து முடிவுகட்டிய உண்மை . 
அந்த வாதாபிப்போரில் , கொடும்பாளூர் அரசன் பரதுர்க்க 
மர்த்தன னும் கலந்துகொண்டு போரைவென்று வாதாபிஜித் 
என்னும் சிறப்புப்பெயரைப் பெற்றான் . ஆனால் பூதிவிக்ரம 
கேசரி கி . பி . 10 - ஆம் நூற்றாண்டில் இருந்தவன் என்று 
சாசன எழுத்தை மட்டும் ஆதாரமாகக்கொண்டு முடிவு 
செய்து கொண்ட சிலர் , பூதிவிக்ரமகேசரியின் பாட்டனான 
பரதுர்க்கமர்த்தனன் வாதாபிப் போரை கி.பி. 642 - இல் 

வா தாபிஜித் என்று பெயர்பெற்றான் என்று 
கூறினால் , அது இவர்கள் காட்டும் 10 - ஆம் நூற்றாண்டுக்குப் 
பொருந்தவில்லையாகையால் , பரதுர்க்கமர்த்தனன் செய்த 
வாதாபிப்போர் பிற்காலத்தில் நடந்த இன்னொரு வாதாபிப் 
போராக இருக்கவேண்டும் என்று கூறுகிறார்கள் . அஃதா 
வது , இரண்டு வா தாபிப்போர் நடந்ததென்றும் முதலாவது 
போர் , மாமல்லன் நரசிம்மவர்மன் காலத்திலும் , இரண்டா 
வது போர் 9 - ஆம் நூற்றாண்டிலும் நடந்ததென்று இவர்கள் 
யூகிக்கிறார்கள் . இவ்வாறு இவர்கள் யூகிக்கிறார்களே தவிர 
சாசனங்களோ சரித்திரமோ இலக்கியமோ 
சான்றையும் இவர்கள் காட்டவில்லை . ஆதாரமற்ற வெறும் 
யூகத்தைமட்டும் சான்றாகக்கொண்டு சரித்திரம் எழுதுவது 
பைத்தியக்காரத்தனமாகும் . 


வென்று 


யாதொரு 


பூதிவிக்ரமகேசரி கி . பி . 10 - ஆம் 

நூற்றாண்டில் 
இருந்தவன் என்று சரித்திர ஆசிரியர் நீலகண்ட சாஸ் 
திரியார் எழுதியதற்கு ஏற்பவே , அவருடைய மாணவி 
யாகிய டாக்டர் மீனாட்சியும் " பல்லவர் ஆட்சி என்னும் 

ந..- 13 


194 


நரசிம்மவர்மன் 


வென்றதை 


நூலில் எழுதுகிறார் . இவரும் சான்றுகள் இல்லாமலே 
யூகம் செய்துகொண்டு எழுதுகிறார் . தெள்ளாரெறிந்த நந்தி 
வர்மன் காலத்தில் இரண்டாவது வாதாபிப்போர் நடந்ததாக 
இவர் கூறுகிறார் . குறுகோடு என்னும் குறுகோட்டையை 
நந்திவர்மன் 

நந்திக்கலம்பகம் கூறுகிறது . 
இதைச் சுட்டிக்காட்டி , நந்திவர்மன் கீழ் விக்ரமகேசரி 
யின் பாட்டனான பரதுர்க்கமர்த்தனன் சிற்றரசனாக இருந்து 
குறுகோட்டைப்போரில் கலந்திருக்கக்கூடும் என்று இவர் 
யூகிக்கிறார் . இராஷ்டிரகூட அரசனுடன் நிகழ்ந்த அந்தக் 
குறுகோட்டைப்போரிலே , ராஷ்டிரகூடருக்கு உதவியாக 
சளுக்கிய அரசனும் வந்திருக்கக்கூடும் . அப்படி உதவிக்கு 
வந்த சளுக்கிய அரசனைப் பரதுர்க்கமர்த்தனன் கொன் 
றிருக்கக் கூடும் . அதனால் அவனுக்கு வாதாபிஜித் என்று 
பெயர் வந்திருக்கக்கூடும் . அல்லது , குறுகோட்டையை 
வென்றபிறகு , வாதாபி நகரத்தில் சென்று போர்செய்து 
அந் நகரை வென்றிருக்கக்கூடும் . இவ்வாறு எல்லாம் இந்த 
ஆசிரியர் பொறுப்பில்லாமல் ஆதாரங்களையும் சான்றுகளை 
யும் காட்டாமல் மனம் சென்றபடியெல்லாம் யூகித்துக் 
கொண்டு போகிறார் . 

இவர் யூகிக்கும் யூகமும் ஒப்புக்கொள்ளத்தக்கதாயிரா 
மல் முரண்படுகிறது . குறுகோட்டைப்போரை வென்றால் 
குறுகோடுஜித் 

பெயர் ஏற்படுமே தவிர 
வா தாபிஜித் என்று பெயர் உண்டாகக் காரணம் இல்லை 
அல்லவா ? ஆகவே , மூன்றாம் நந்திவர்மன் குறுகோட்டைபை 
வென்றபிறகு , வாதாபி நகரத்தையும் வென்றான் என்று 
இவர் யூகிக்கிறார் . இதற்கு யாதொரு சான்றும் கிடையாது . 
நந்திக்கலம்பகம் , நந்திவர்மன் வாதாபியை 

வென்றான் 
என்று எங்கும் கூறவில்லை , அன்றியும் சாசனங்களும் இல்லை . 
இவ்வாறு இல்லாத ஒன்றைக் கற்பித்துக்கொள்கிறார் இந்த 
ஆசிரியர் . 

கொடும்பாளூர்ச் சிற்றரசர் கி . பி . 8 - ம் நூற்றாண்டில் , 
முத்தரையரால் அடக்கப்பட்டுப் பெருமை குன்றி யிருந் 

1. Pallava Administration Etc. by G. Minakshi, P. 303 . 


என்று 


பின்னிணைப்பு 


195 


அரசன் 


தனர் . ஆகவே , அவர்கள் 8 - ம் நூற்றாண்டுக்குப் பின்னர் 
நடந்த குறுகோட்டைப்போரில் கலந்து கொண்டனர் என்று 
கூறுவதே பொருந்தாது . 8 , 9 - ஆம் நூற்றாண்டுகளில் , 
பல்லவருக்கு உதவியாக இருந்த சிற்றரசர் முத்தரையர் 
என்பது 

சாசனங்களினால் தெரிகிறது . முத்தரையர் , 
கொடும்பாளூர் அரசரை வென்று அடக்கியபிறகே சிறப் 
படைந்தனர் என்பதும் அறியத்தக்கது . 
இவற்றையெல்லாம் ஆராயும்போது , கொடும்பாளூர் 

பரதுர்க்கமர்த்தனன் வா தாபிநகரப் போரில் 
கலந்துகொண்டது , மாமல்லன் நரசிம்மவர்மன் காலத்தில் 
நிகழ்ந்த வாதாபிப்போரிலே தான் என்பது தெளிவாகிறது . 

கி . பி . 642 - இல் , இரண்டாம் புலிகேசி காலத்தில் , 
பல்லவ நரசிம்மவர்மன் நடத்திய வாதாபி போருக்குச் 
சாசனச் சான்றுகளும் இலக்கியச் சான்றுகளும் உள்ளன . 
அதன்பிறகு மற்றொரு வாதாபிப் போர் நடந்ததாக இது 
வரையில் யாதொரு சான்றும் கிடையாது . ஆனால் , மேற் 
கூறியவர்கள் மட்டும் இரண்டாவது வாதாபிப் போர் நடந்த 
தாக யூகிக்கிறார்கள் . பேரனான பூதி விக்ரம கேசரியை 
கி . பி . 10 ஆம் நூற்றாண்டில் இருந்தவன் என்று இவர்கள் 
முடிவு செய்துவிட்டபடியால் , பாட்டனான பரதுர்க்க 
மர்த்தனன் கி . பி . 7 - ஆம் நூற்றாண்டில் இருந்து வாதாபிப் 
போரை வென்றான் என்று கூறினால் உலகம் நகைக்கும் 
அல்லவா ? ஆகவே , ஆதாரம் இல்லா விட்டாலும் பிற்காலத் 
தில் , இரண்டாவது வாதாபிப் போர் நடந்திருக்கவேண்டும் 
என்று இவர்கள் யூகித்துக் கற்பனை செய்துகொண்டார்கள் . 
நரசிம்மவர்மன் காலத்தில் , கி . பி . 7 - ஆம் நூற்றாண்டில் 
நடந்த வாதாபிப் போரில் , வாதாபி ஜித்தாகிய பரதுர்க்க 
மர்த்தனன் இருந்தான் என் 

சொல்ல இவர்களுக்கு 
விருப்பம் இல்லை . ஆகவே ஆதாரம் இல்லாத இரண்டாவது 
வாதாபிப் போரை இவர்கள் கற்பனை செய்து எழுதிவைத்து 
விட்டார்கள் . இவர்கள் கற்பனையை , உண்மையை நாடு 
வோர் , எப்படி ஏற்றுக் கொள்ள முடியும் ? கொடும் 
பாளூர் மூவர்கோயில் சாசனம் கி . பி . 7 - ஆம் நூற்றாண்டுச் 


196 


நரசிம்மவர்மன் 


செய்திகளைக் கூறுகிறது என்று ஹீராஸ் பாதிரியாரும் 
ஆரோக்கியசாமியும் கூறுகிற முடிபு 

சரியானதென்று 
கொள்கிறோம் . 

4. வெறும் யூகம் ஒன்றையே ஆதாரமாகக் கொண்டு 
சரித்திர ஆராய்ச்சி செய்கிற இவர்கள் மேலும் “ ஆராய்ந்து " 
முடிவு கூறுகிறார்கள் . இவர்கள் கூறுவது வருமாறு : 

இராஜகேசரி வர்மன் காலத்துச் சாசனமும் பரகேசரி 
வர்மன் காலத்துச் சாசனமும் இளங்கோவேள் ஆன மறவன் 
பூதி என்பவர் பெயரைக் கூறுகின்றன. இவற்றில் ஒன்று 
மறவன் பூதியின் மனைவியான கற்றளிப் பிராட்டியைக் கூறு 
கிறது . இவற்றில் பூதி , கற்றளி என்னும் பெயர்கள் கூறப் 
படுவதால் , பூதி விக்ரம கேசரிக்கு இளங்கோ வேள் மறவன் 
பூதி என்னும் பெயரும் உண்டு என்றும் , மறவன்பூதியின் 
மனைவி கற்றளிப் பிராட்டி , பூதி விக்ரம கேசரியின் மனைவி 
கற்றளி என்றும் பெயர் ஒற்றுமை ஒன்றை மட்டும் 
கொண்டு முடிவு கட்டிவிட்டார்கள் . பூதிவிக்கிரம கேசரி 
வேளிர் குலத்தவன் என்பதும் யதுவம்சத்தவன் ( யா தவவம் 
சத்தவன் ) என்றும் கொடும்பாளூர்ச் சாசனம் கூறுகிறது . 
பெயர் ஒற்றுமை மட்டும் ஆதாரமாகக் கொண்டு ஆராயும் 
இவர்கள் , யதுவம்சத்து பூதிவிக்ரம கேசரி மறவவம்சத் 
தைச் சேர்ந்தவன் என்றும் தீர்மானம் செய்துவிட்டார்கள் 
இதுமட்டுமா ? 

இன்னொரு சாசனம் செம்பியன் இருக்குவேள் என்ப 
வரையும் அவர் மனைவி வரகுணை என்பவரையும் கூறுகிறது . 
பூதிவிக்ரம கேசரியின் மற்றொரு மனைவியின் பெயர் 
வரகுணை யாகையினாலே , இந்தச் சாசனத்தில் கூறப்படும் 
வரகுணை , பூதிவிக்ரம கேசரியின் 

மனைவிதான் 
1. J. R. A. S. 1934 . 
2. Nos . 258 and 273 of 1903. No. 30f of 199033 . 

3. The date of Bhuti vikrama kesari , K. A. Nilakanta 
Sastri , J. R. A. S. July , 1935 . 

4 .. 377 of 1914 . 


என்று 


பின்னிணைப்பு 


197 


பெயர் ஒற்றுமை ஒன்று மட்டும் சான்றாகக் கொண்டு , 
பூதிவிக்ரம கேசரிக்குச் செம்பியன் இருக்குவேள் என்னும் 
பெயரும் உண்டு என்று யூகித்துக் கொண்டு அதையே 
முடிவுகட்டி விட்டார்கள் . 

வேறு இரண்டு சாசனங்கள் மதுராந்தக இருக்குவே 
ளான ஆதித்தன் விக்ரம கேசரி என்பவன் பெயரைக் 
கூறுகின்றன . இப் பெயரில் விக்ரம கேசரி என்று இருப்ப 
தனாலே , இந்த ஆளும் பூதிவிக்ரம கேசரியே என்று முடிவு 
கட்டிவிட்டார்கள் . இவ்வாறு பெயர் ஒற்றுமை மட்டும் 
இவர்களுக்குச் சான்றாக உள்ளன ! 

வரகுணை , கற்றளி என்னும் பெயர் உள்ள பெண்கள் 
எல்லாரும் 

பூதிவிக்ரம கேசரியின் மனைவியராகத்தான் 
இருக்கவேண்டுமோ ? வரகுணை , கற்றளி என்னும் பெயர்கள் 
வேறு பெண்களுக்குச் சூட்டப்படவில்லையா ? பூதி என்னும் 
பெயரும் , விக்கிரம கேசரி என்னும் பெயரும் வேறு எவருக் 
கும் உரியனவன்றோ ? கொடும்பாளூர்ச் சாசனத் தலைவ 
னாகிய பூதிவிக்ரம கேசரிக்கு மட்டுந்தான் இப்பெயர்கள் 
உரியனவோ ? இவ்வாறு சாசனங்களில் காணப்படுகிற இப் 
பெயர்களையெல்லாம் ஒருவரைத்தான் குறிப்பிடுகின்றன 
என்று 

முடிபோடுவது என்ன ஆராய்ச்சியோ ? இந்த 
ஆராய்ச்சியை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் ? 

முக்கியமாக இரண்டு செய்திகளைக் கவனிக்கவேண்டும் . 
விக்ரம கேசரியின் இரண்டாம் பாட்டனான நிருப கேசரி ,, 
இளமைப் பருவத்தில் பாம்புகளோடு வளர்ந்தான் என்று 
சாசனம் கூறுகிறது . இந்தச் செய்தியைச் சரித்திரக்காரர்கள் 
எல்லோரும் இதுவரையில் ஆராயாமலே விட்டுவிட்டார்கள் . 
நாம் மேலே கூறியபடி , பாம்புகளோடு ( நாகருடன் ) வளர்ந் 
தான் என்பதற்குப் பல்லவ அரசருடன் வளர்ந்தான் என்பது 
கருத்து . பூதிவிக்ரம கேசரி கி . பி . 10 - ஆம் நூற்றாண்டில் 

ருந்தான் என்றால் அவனுடைய இரண்டாம் பாட்டனான 
விக்ரம கேசரி கி . பி . 9 - ஆம் நூற்றாண்டில் இருந்தவனாதல் 

1. 335 and 336 of 1904 . 


198 


நரசிம்மவர்மன் 


வேண்டும் . 9 - ஆம் நூற்றாண்டில் பல்லவ அரசர் ஆதிக்கம் 
ஆட்டம் கண்டுவிட்டது . வீழ்ச்சியடையும் நிலையில் இருந்த 
பல்லவருடன் கொடும்பாளூர் விக்ரம கேசரி தொடர்பு 
கொண்டிருந்தான் என்பது பொருந்தாது . பல்லவர் சிறப் 
புற்றிருந்த காலத்தில் விக்ரம 

கேசரி , 

பல்லவருடன் 
தொடர்பு கொண்டு அவர்களோடு வளர்க்கப்பட்டான் என் 
பதே பொருத்தமாகும் . பல்லவர் சிறப்பு உச்சநிலையில் இருந் 
தது கி . பி . 7 - ஆம் நூற்றாண்டில் . ஆகவே , விக்ரம கேசரி 
கி . பி . 7 - ஆம் நூற்றாண்டில் இருந்தவனாதல் வேண்டும் . 


வாதா 


இரண்டாவதாகக் கருதவேண்டியது இது : பூதிவிக்ரம 
கேசரியின் பாட்டனான பரதுர்க்க மர்த்தனன் , 
பிஜித் ( வாதாபியை வென்றவன் ) என்று சாசனம் கூறு 
கிறது . சளுக்கிய அரசன் இரண்டாம் புலிகேசியினுடைய 
தலைநகரமான 

வாதாபி நகரத்தை வென்றவன் நரசிம்ம 
வர்மன் . இவன் இந் நகரத்தை கி . பி . 642 -இல் வென்றான் . 
இதனால் இவனுக்கு வாதாபி கொண்ட நரசிம்மவர்மன் 
என்று சிறப்புப் பெயர் ஏற்பட்டது . இவனுடைய சேனைத் 
தலைவனாக இருந்தவர் பரஞ்சோதி எனப்படும் சிறுத் 
வதாண்டநாயனார் . இந்தப் போரில் , பரதுர்க்க மர்த்தனனும் 
கலந்து கொண்டு வா தாபி நகரத்தை வென்றதில் பெரும் 
பங்கு எடுத்திருக்கக் கூடும் . ஆகையால் இவனுக்கு வாதா 
பிஜித் என்னும் பெயர் ஏற்பட்டிருக்கவேண்டும் . வாதாபிப் 
போரில் , நரசிம்மவர்மன் நேரில் கலந்து கொள்ளவில்லை. 
தன் சேனைத் தலைவனாகிய பரஞ்சோதியாரை அனுப்பினான் . 
பல்லவ அரசரின் நண்பர்களாக இருந்த கொடும்பாளூர்ச் 
சிற்றரசனான நிருப கேசரியும் , வாதாபிப் போரில் கலந்து 
கொண்டிருக்கவேண்டும் . பரதுர்க்க மர்த்தனனின் தந்தை 
யான நிருப கேசரி , பல்லவருக்கு நெருங்கிய நண்பனாய் நாக 
குலத்தவராகிய பல்லவரோடு வளர்ந்தான் என்று மேலே 
கூறினோம் . எனவே , தந்தையாகிய நிருப கேசரி பல்லவ 
அரசருக்கு நெருங்கிய நண்பனாக இருந்தது போலவே 
மகனான பரதுர்க்க மர்த்தனும் பல்லவ அரசருக்கு நண்பனாக 
இருந்து நரசிம்மவர்மன் நிகழ்த்திய வா தாபிப் போரில் 


பின்னிணைப்பு 


199 


கலந்துகொண்டு அதனை வென்று வாதாபிஜித் என்னும் 
சிறப்புப் பெயரையடைந்தான் என்று கருதுவது உண் 
மைக்கும் யுக்திக்கும் பொருந்துகிறது . 

ஆகவே , பரதுர்க்க மர்த்தனனாகிய வாதாபிஜித் , 
நரசிம்மவர்மன் காலத்தில் இருந்தவன் என்பதும் அவன் 
கி.பி. 642 - இல் நிகழ்ந்த வாதாபிப்போரில் கலந்துகொண்டு 
அப்போரை வென்றவன் என்பதும் தெளிவாகிறது . எனவே , 
அவன் பேரனாகிய பூதி விக்ரம கேசரியும் கி.பி. 7 - ஆம் 
நூற்றாண்டின் இறுதியில் அல்லது கி.பி. 8 - ஆம் நூற்றாண் 
டின் தொடக்கத்தில் இருந்தவனாவன் என்பது தெரிகிறது . 
பிற்காலத்தில் மற்றொரு வாதாபிப் போர் நடந்திருக்கக் 
கூடும் என்று சிலர் கருதுவதற்குச் சான்றுகள் ஒன்றேனும் 
இல்லை . 


பேர்பெற்று புகழுடன் இருந்த கொடும்பாளூர் அரசர் 
கள் கி . பி . 8 - ஆம் நூற்றாண்டிலே, முத்தரைய மரபின 
ரால் வெல்லப்பட்டுப் பெருமை குன்றிவிட்டார்கள் . ஆகவே , 
கொடும்பாளூர் அரசரில் சிறப்புடன் இருந்த பூதிவிக்ரம 
கேசரி கி . பி . 10 - ஆம் நூற்றாண்டிலே இருந்திருக்க முடி 
யாது . கி . பி . 8 - ஆம் நூற்றாண்டுத் தொடக்கத்தில் அல்லது 
கி . பி . 7 - ஆம் நூற்றாண்டின் இறுதியில் பூதிவிக்ரம கேசரி 
இருந்திருக்கவேண்டும் என்று கருதுவது தவறாகாது . 

ஹீராஸ் பாதிரியாரும் , ஆரோக்கிய சாமியும் இக் கருத் 
தைக் கொண்டிருப்பதும் கருதத்தக்கது . எழுத்தை மட்டும் 
ஆதாரமாகக் கொண்டு மூவர் கோயில் சாசனம் கி . பி . 
10 - ஆம் நூற்றாண்டு என்று கூறுவது ஏற்கத்தக்கதல்ல . 
எழுத்துக்களைப் பற்றிய ஆராய்ச்சி , நமது நாட்டைப் 
பொறுத்த வரையில் , இன்னும் முற்றுப் பெறவில்லை . 
ஆகவே எழுத்துக்களை மட்டும் ஆதாரமாகக் கொண்டு 
காலத்தை ஆராய்வது 

சிறந்ததாகாது . சாசனத்தில் 
கூறப்பட்ட மற்ற விஷயங்களையும் நோக்கவேண்டும் . 
இந்தச் சாசனம் முதலும் கடைசியும் இல்லாதபடியினாலே 
து மூலசர்சனம் என்று எப்படிக் கருதக்கூடும் ? 

மூல 


200 


நரசிம்மவர்மன் 


சாசனத்திலிருந்து பிற்காலத்தில் எழுதப்பட்ட படியாக 
இருக்கக்கூடும் அல்லவா ? 

எனவே , மூவர் கோயில் சாசனத்தில் கூறப்படுகிற 
கொடும்பாளூர் அரசராகிய பாதுர்க்க மர்த்தனனும் ( வாதா 
பிஜித் , அவன் மகன் சமராபிரானும் , மாமல்லன் நரசிம்ம 
வர்மன் காலத்தில் இருந்தவர் என்பதும் பல்லவ அரசன் 
சார்பாகச் சளக்கியருடன் போர் செய்து வா தாபி நகரத்தை 
வென்நவர் என்பதும் உள்ளங்கை நெல்லிக்கனிபோல் 
விளங்குகிறது . 


கூ . யுவான் சுவாங் யாத்திரைக் குறிப்பு 

யுவான் சுவாங் என்னும் சீனயாத்திரிகர் , இந்திய 
தேசத்தில் செய்த யாத்திரையைப் பற்றி எழுதிய குறிப் 
பிலே , தமிழ் நாட்டைப் பற்றிய குறிப்புக்களைக் கூறுவோம் . 


தன கடகத்திலிருந்து யாத்திரிகர் தென்மேற்காக 
1000 லீ கடந்து கலியவுக்குச் சென்றார் . இந்த நாடு 
24000 லீ சுற்றளவுள்ள தென்றும் இதன் தலைநகரம் 10 லீ 
சுற்றளவுள்ளதென்றும் சொல்லப்படுகிறது . இங்கே ஜன 
நெருக்கமில்லாத காடடர்ந்த பிரதேசம் அதிகம் . வழிபறிக் 
கொள்ளைக்காரர் அதிகம் . சதுப்பான வெப்பமுள்ள 
பிரதேசம் . ஜனங்கள் பயங்கரமாகவும் துன்மார்க்கராகவும் 
இருக்கின்றனர் . தீர்த்தங்கரரை வழிபடுகிறார்கள் பௌத்த 
விகாரைகள் பாழடைந்து கிடக்கின்றன . சிலவற்றில் 
மாத்திரம் பிக்ஷுக்கள் இருக்கிறார்கள் . தேவாலயங்களும் 
அநேக திகம்பர ஆலயங்களும் இருக்கின்றன . தலைநகருக் 
தத் தென் கிழக்கில் அசோகர் கட்டிய சேதியம் ஒன்று 
ண்டு . 

இதில் , தனகடகம் என்று கூறப்படுவது தான்ய கடகம் 
என்னும் பெயரையுடைய அமராவதி நகரம் . இது கிருஷ்ணா 

1. On YuaD Chuang s Travels in India By ThomAS 
Watters , Vol . II , P. 224 - 225 . 


..... 


பின்னிணைப்பு 


201 


நதிக்கரையில் இருக்கிறது . இந்த நகரத்திலிருந்து சுலிய 
நாடு தென்மேற்கில் இருப்பதாகக் கூறப்பட்ட போதிலும் 
யாத்திரிகரின் வரலாற்று நூலில் ஓர் இடத்தில் மேற்கில் 
என்றும் இன்னொரு இடத்தில் தெற்கில் என்றும் எழுதப் 
பட்டிருக்கிறது . சுலிய என்பது சோட அல்லது சோழ 
என்பதாகும் . கன்னிங்காம் அவர்கள் , சுலிய என்னும் இடம் 
தற்போதய கர்னூல் மாவட்டம் என்று கூறுகிறார் . மேலும் 
தரணி கோட்டையிலிருந்து ( தனகடகம் ) மேற்கு தென் 
மேற்கில் 160 மைலில் உள்ள தென்று கூறுகிறார் . 
திரா விடம் 

சுலிய நாட்டிலிருந்து கல்லும் காடும் உள்ள 1500 
அல்லது 161 0 லீ தூரத்தைக் கடந்து த - லொ -பி - து நாட் 
டுக்கு யாத்திரிகர் சென்றார் . இது 6000 லீ - க்கு மேற்பட்ட 
சுற்றளவுள்ளது . இதன் தலைநகரம் கஞ்-சிஹ்--- லொ 
என்பது . 

இது 30 லீ சுற்றளவுள்ளது . செழிப்பான நில 
வளம் உள்ளது . 

பூக்களும் பழங்களும் நிறைந்து , உயர்ந்த 
பொருள்களை விளைவிக்கின்றன . இந் நாட்டுமக்கள் அச்ச 
மற்றவர்களாய் முழுதும் நம்பத்தக்கவர்களா யுள்ளனர் . 
பொதுநலக் கருத்துள்ளவரும் கல்விக்குப் பெருமதிப்புக் 
கொடுக்கிறவரும் ஆக இருக்கிறார்கள் . இவர்கள் பேசும் எழு 
தும் மொழி மத்திய இந்தியாவின் மொழிக்கு மாறுபட்டது . 
இங்கு 100 - க்கு மேற்பட்ட பௌத்தப் பள்ளிகள் உள்ளன . 
இவற்றில் 1000 - க்கு மேற்பட்ட பிக்ஷுக்கள் இருக்கிறார் 
கள் . இவர்கள் ஸ்தவிர பௌத்தப் பிரிவினர் தேவாலயங் 
கள் 80 - க்கு மேற்பட்டவையுள்ளன. இவைகளில் பெரும் 
பாலும் திகம்பரர்களுக்குரியது . இந்தத் தேசத்திற்கு 
முற்காலத்தில் புத்தர் பெருமான் அடிக்கடி எழுந்தருளி 
யிருந்தார் . இந்தப் பிரதேசத்திலே புத்தர் பெருமான் 
எங்கெங்கு எழுந்தருளி உபதேசம் செய்து மக்களைப் 
பௌத்தராக்கினாரோ அங்கங்கெல்லாம் , அசோக சக்கர 
வர்த்தி பள்ளிகளைக் கட்டினார் . இந் நாட்டுத் தலைநகரம் , 
தர்மபால பூசா அவர்கள் பிறந்த நகரமாகும் .... 

1. Ancient geography of India by General Cunningham , 
P. 545 . 


202 


நரசிம்மவர்மன் 


“ தலைநகருக்கு அருகிலே பௌத்த விகாரை யுண்டு .. 
இந்த விகாரை , இந்நாட்டிலே கற்றுத் தேர்ந்த அறிஞர்கள் 
கூடுகிற இடமாகவுள்ளது . இங்கு 100 அடி உயரம் உள்ள 
தும் , அசோகர் காலத்தில் கட்டப்பட்டதும் ஆன ஒரு 
பள்ளி இருந்தது. இந்த இடத்தில் புத்தர்பெருமான் தீர்த 
கரரை உபதேசத்தினால் வென்று பெருந்தொகையினரான 
மக்களைப் பௌத்தராக்கினார் . நான்கு புத்தர்கள் முற்காலத் 
தில் இங்குத் தங்கின இடமும் உண்டு. ” 

இதில் த - லொ - பி - து என்பது திராவிட என்ப 
தாகும் : அதாவது திராவிட தேசம் . கஞ்சிஹ்புலொ 
என்பது காஞ்சீபுரம் .! 

யுவான் சுவாங் உடைய வரலாறு காஞ்சீபுரத்தைப் 
பற்றிய சில செய்திகளைக் கூறுகிறது . அதுவருமாறு : 
காஞ்சீபுரம் இலங்கைக்குச் செல்வதற்குரிய ஒரு துறைமுகப் 
பட்டினமாக இருக்கிறது . இங்கிருந்து இலங்கைக்குப் 
போக மூன்று நாளாகும் . யாத்திரிகர் ( யுவான் சுவாங் ) 
இந்நகரத்தைவிட்டு இலங்கைக்குப் போகு முன்னரே , 
இலங்கை அரசன் இறந்து விட்டான் . அங்குப் பஞ்சமும் 
குழப்பமும் ஏற்பட்டிருந்தன. அங்கிருந்து 300 பிக்குகள் 
இந்தியாவுக்கு வந்துவிட்டார்கள் . அவர்கள் காஞ்சீபுரத் 
திற்கு வந்தபோது , சீனயாத்திரிகர் அவர்களைச் சந்தித்து 
இவ்வாறு கேட்டார் : -- 


உங்கள் 

நாட்டிலே பத்தந்தர் ( புத்தர் ) , ஸ்தவிர 
பௌத்த மதத்தைப் போதித்துத் திரிபிடகத்தையும் 
யோக சாஸ்திரத்தையும் அருளிச் செய்தார் என்று அறி 
கிறேன் . அவற்றைக் கற்றுக்கொள்ள நான் அங்கே போக 
விரும்புகிறேன் . நீங்கள் ஏன் இங்கு வந்துவிட்டீர்கள் ? 

1. P. 226. on yuan chwang s Travels in India by Thomas. 
Wattars , Vol.II.. 

1. P. 548. Ancient geography of India by General Cunn- 
ingham .. 


பின்னிணைப்பு 


203 


அதற்கு அந்தப் பிக்குகள் , பஞ்சம் ஏற்பட்டதால் 
இங்கு வந்துவிட்டதாகவும் , அன்றியும் புத்தர் பிறந்து 
வளர்ந்த ஜம்புத்தீவில் ( பாரத நாட்டில் ) உள்ள பௌத்த 
திருப்பதிகளைக்கண்டு வணங்குவதற்காக வந்ததாகவும் 
கூறினார்கள் . மேலும் அவர்கள் சொன்னார்கள் : எங்களுக்கு 
மேல் அதிகமாகக் கற்றவர்கள் அங்கு இல்லை . தங்களுக்கு 
ஏதேனும் தெரிய வேண்டுமானால் எங்களைக் கேட்கலாம் 
என்று கூறினார்கள் . அதன் மேல் சீன யாத்திரிகர் , யோக 
சாத்திரத்தில் தமக்கிருந்த சில ஐயங்களைப்பற்றி அவர் 
களிடம் கேட்டார் . அதற்கு இலங்கைப் பிக்குகள் கூறிய 
விடை சீலபத்திரர் கூறியதற்கு மேற்பட்டதாக இல்லை . 
மொ லொ கூட ( மலகூட ) 

" காஞ்சீபுரத்தை விட்டு - சீனயாத்திரிகர் தெற்கே 
3000 லீ சென்று மொலெகூட தேசத்தை யடைந்தார் . 
இந்தத் தேசம் 5000 லீ சுற்றளவுள்ளதென்றும் , தலைநகரம் 
40 லீ சுற்றளவுள்ள தென்றும் கூறுகிறார் . நிலம் புதர்க 
ளடர்ந்த கரம்பாகவும் விளைவில்லா மலும் இருந்தன. இங்கு 
அதிக வெப்பமாகவும் மக்கள் கருநிறமுள்ளவர்களாகவும் 
இருந்தனர் . அநேக பௌத்த விகாரைகள் இருந்தன . 
ஆனால் சில விகாரைகள் மட்டும் நன்னிலையில் இருந்தன . 
பிக்குகள் சொற்பத்தொகையினர் இருந்தனர் . வெவ்வேறு 
பிரிவினருக்குத் தேவாலயங்கள் இருந்தன . முக்கியமாகத் 
திகம்பரர்கள் அதிகமாக இருந்தார்கள் . தலைநகருக்குக் 
கிழக்குப்புறத்தில் , அசோக சக்கரவர்த்தியின் தம்பியா ரான 
மகேந்திரன் கட்டிய பழைய பௌத்த விகாரையின் இடிந்து 
போன கட்டிடம் இருந்தது . இது புத்தர் பெருமான். 
உபதேசம் செய்த இடமாகையால் , அதை நினைவு கூர் தல் 
பொருட்டு இது கட்டப்பட்டது . காலப் பழமையுள்ள 
இந்த இடம் . அடியவர் விரும்பிய கோரிக்கையை நிறை 
வேற்றி வைக்கும் சக்தியுடையது என்று நம்பப்பட்டு , 

1. சீல பத்திரர் என்பவர் நளாந்தைப் பல்கலைக் கழகத்தில் 
இருந்த பேராசிரியர் . இவர் சீனயாத்திரிகரான புவான சுவாங் 
குக்கு வடமொழி கற்பித்த ஆசிரியர் . 


204 


நரசிம்மவர்மன் 


அவ்வாறே இன்றும் தொழப்படுகிறது . இந்தத் தேசத்தின் 
தெற்கில் கடலுக்கு அருகிலே மொலொய ( மலைய ) மலை 
இருந்தது . இம் மலையில் சந்தனமரம் கற்பூர மரம் முதலிய 
மரங்கள் இருந்தன . இதற்குக் கிழக்கில் பொடலக மலை 
இருந்தது இதன் உயரமான உச்சியில் செல்லக் குறுகிய 
பாதை உள்ள தாயும் உச்சியில் தூயநீருள்ள ஏரியொன்று 
இருந்தது என்றும் , அதிலிருந்து அருவியொன்று மலையை 
201 

தடவை சுற்றிக்கொண்டு கடலில் சென்று விழுந்தது 
என்றும் கூறப்படுகிறது . ஏரியின் கரையில் தேவாலயம் 
ஒன்று இருந்ததாகவும் அங்கு குவான் - த்ஸு - த்ஸாய் பூசா 
அடிக்கடி சென்றதாகவும் கூறப்படுகிறது . பூசாவைக் 
காண்பதற்கு அருவியையும் மலையையும் அரிதில் கடந்து 
அடியவர் சென்றார்களென்றும் , ஆனால் சிலர் மட்டுந்தான் 
கோயிலுக்குச் செல்ல முடிந்ததென்றும் கூறப்படுகிறது . 
மலையடிவாரத்திலிருந்து பிரார்த்தனை செய்தால் பூசா , சில 
சமயம் பாசுபத தீர்த்தகரராகவும் சில சமயம் மகேசுவரராக 
வும் காட்சியளிக்கிறாராம். பொதலக மலைக்கு வடகிழக்கே 
கடற்கரையோரத்தில் ஒரு நகரம் உண்டு . 

இது செங்க 
லொவுக்கு ( சிங்களத்துக்கு ) அடுத்துள்ள கடலில் , இலங் 
கைக்குச் செல்லும் வழியில் இருக்கிறது . இங்கிருந்து 
இலங்கை 300 - லீ தென்கிழக்கே உள்ளதென்று கூறுகிறார் 


கள் . 21 


இதில் கூறப்பட்ட மலகூடம் என்பது மலையகூடப் 
பிரதேசமாகிய பாண்டிய நாடு . இந்த மலைய கூட நாடு 
என்று சீன யாத்திரிகர் கூறுவது, கிழக்கே தஞ்சாவூர் 
மதுரை மாவட்டங்களையும் , மேற்கே கோயம்புத்தூர் 
கொச்சி திருவாங்கூர் பிரதேசங்களையும் கொண்டது என்று 
கன்னிங்காம் கூறுகிறார் .” 

1. P. 228-229. on yuan chwang s Travels in India by 
Tomas watters , Vol . II 

2. P. 549. Ancient geography of India by General 
Cunningham .. 


பின்னிணைப்பு 


205 


ச . 


பாண்டியன் நெடுமாறன் கால ஆராய்ச்சி 

அரிகேசரி மாறவர்மன் என்னும் பாண்டியன் நெடு . 
மாறன் ( கூன் பாண்டியன் ) காலத்தை ஆராய்வோம் . இந்தப் 
பாண்டியனைத் திருஞான சம்பந்தர் சமண சமயத்திலிருந்து 
சைவ சமயத்துக்கு மாற்றினார் . அன்றியும் ஞானசம்பந்தர் 
சிறுத்தொண்டர் என்னும் பரஞ்சோதியாரின் நண்பர் , 
ஆகவே , ஞானசம்பந்தர் , பாண்டியன் நெடுமாறன் , சிறுத் 
தொண்டர் ஆகிய இவர்கள் சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள் . 
சிறுத்தொண்டராகிய பரஞ்சோதியார் , மாமல்லன் நரசிம்ம 
• வர்மனுடைய சேனைத்தலைவராக இருந்தவர் . இவ்வரசன் 
பொருட்டுச் சளுக்கிய அரசனான இரண்டாம் புலிகேசியின் 
தலைநகரமாகிய வாதாவி நகரத்தின்மேல் படையெடுத்துச் 
சென்று அந் நகரத்தை வென்றார் . வாதாபி நகரம் வெல்லப் 
பட்டது கி . பி . 642 - இல் . இந்தத் தேதி எல்லோராலும் 
ஒப்புக்கொள்ளப்பட்டது ; ஐயப்பாட்டிற்கு இடமில்லாதது . 
ஆகவே கி . பி . 642 - ல் சிறுத்தொண்டர் , பாண்டியன் நெடு 
மாறன் , ஞானசம்பந்தர் ஆகிய மூவரும் இருந்தார்கள் என் 
பதில் யாதொரு ஐயமும் இல்லை. 

இம் மூவரில் ஞானசம்பந்தர் வயதில் இளையவர் . சிறுத் 
தாண்டரும் நெடுமாறனும் வயதினால் சம்பந்தருக்கு 
மூத்தவர்கள் . இது எல்லோரும் அறிந்த உண்மை . ஆனால் , 
சரித்திரப் பேராசிரியர் நீலகண்ட சாஸ்திரி அவர்கள் 
எழுதிய 

“ பாண்டிய இராச்சியம் " என்னும் ஆங்கில 
நூலிலே , பாண்டியன் நெடுமாறனான கூன்பாண்டியன் 
சம்பந்தருக்கு இளையவன் என்று கூறுகிறார் . இது விசித்திர 
மான வியக்கத்தக்க புதிய செய்தி . 

ஞானசம்பந்தர் தமது பதினாறாவது வயதில் இவ்வுலகத் 
திலிருந்து மறைந்தார் . அவர் கூன்பாண்டியனைச் சைவனாக் 
கியபோது அவருக்கு உத்தேசம் வயது பதினான்கு . 14 
வயதுள்ள சம்பந்தருக்குப் பாண்டியன் இளையவனாக இருந் 

1. The Fandian Kingdom by K. A. Nilakanta Sastri , 
1929 , P. 54. Note 1 . 


206 


நரசிம்மவர்மன் 


10 - ஆக 


* 


என்று 


வாது 


தான் என்றால் அப்போது பாண்டியனுக்கு வயது 12 - ஆக 
இருக்கவேண்டும் . பாண்டி மாதேவிக்கு வயது 
இருக்கவேண்டும் . அப்படியானால் பாண்டியன் நெடுமாறன் 
12 -வயதுக்கு முன்னரே அரசாட்சி பெற்றிருக்கவேண்டும் . 
இதற்குச் சான்று என்ன ? சாஸ்திரியார் இதற்குச் சான்று 
எங்கே கண்டார் ? இலக்கிய நூலிலா அல்லது சாசனங் 
களிலா ? சாஸ்திரியார் சான்று காட்டாமல் மனம்போன 
படி எழுதிவிட்டார் . ஞானசம்பந்தர் , திருநாவுக்கரசரைப் 
போல நீண்ட ஆயுளுடன் இருந்தார் என்று தவறாகக் 
கருதிக்கொண்டு இப்படி எழுதிவைத்தார் போலும் . 

12 - வயதுடைய பாண்டி மதம் மாறியபோது 
அவன் - அரசியான பாண்டிமாதேவிக்கு வயது 10 - ஆக 
இருக்கவேண்டும் 

கூறினோம் . 

10 - வயதுள்ள 
பாண்டி மாதேவி 14 - வயதுள்ள சம்பந்தரைப் பார்த்து , “ நீர் 
சிறுபிள்ளை . சமணருடன் நீர் எப்படி 

செய்ய 
முடியும் ? என்று சொல்லுவாரா ? அதற்குப் பதிலாகச் 
சம்பந்தர் , 
" மானினேர் விழிமாதராய் வழுதிக்குமா பெருந்தேவிகேள் 
பானல்வா யொரு பாலனீங்கிவ னென்று நீ பரிவெய்திடேல் . 

(சம்பந்தர் . திருவாலவாய்ப் பதிகம் ) 
என்று கூறுவாரா ? ஆகவே சரித்திரப் பேராசிரியர் நீல 
கண்ட சாஸ்திரியார் கூறுவது உண்மைக்கும் ஆராய்ச்சிக் 
கும் பொருத்தமற்றதாகும் . மதம் மாறிய பாண்டியன் நெடு 
மாறன் சம்பந்தரைவிட மூத்தவன் என்பதும் அப்போது 
அவனுக்கு வயது 25 அல்லது 30 - க்குக் குறையாமலிருக்கும் 
என்பதும் விளங்குகிறது . இதுநிற்க ; 

பாண்டியன் நெடுமாறன் கி . பி . 670 - இல் அரசாளத் 
தொடங்கினான் என்று சாஸ்திரியார் கூறுகிறார் . இந்தத் 
தேதியும் பொருத்தமாக இல்லை. ஏறக்குறைய 25 ஆண்டு 
களைக் கூட்டிக் கூறுகிறார் . பொருத்தமற்றது 
என்பதைக் காட்டுவோம் . 

1. The Pandian Kingslom 


பின்னிணைப்பு 


207 


சிறுத் 


செய்து 


1 


வா தாபி நகரம் அழிக்கப்பட்ட கி . பி . 642 -இல் சிறுத் 
தொண்டர் வாழ்ந்தவர் . இதனைச் சாஸ்திரியாரும் ஒப்புக் 
கொள்கிறார் . வாதாபிப் போர் முடிந்தவுடன் 
தொண்டர் , 

சேனைத்தலைவர் பதவியிலிருந்து விலகிக் 
கொண்டு கணபதீச்சரத்தில் சைவத்தொண்டு 
வந்தார் . அக்காலத்தில் அவருக்குச் சீராளன் என்னும் 
குழந்தை பிறந்தான் . அக் குழந்தையின் ஐந்தாவது 
பயதில் ஞானசம்பந்தர் சிறுத்தொண்டர் இல்லஞ்சென்று 
சந்தித்தார் . அப்போது ஞானசம்பந்தருக்குப் பன்னிரண்டு 
வயதாக இருக்கலாம் . இவற்றைப் பெரிய 

இவற்றைப் பெரிய புராணத்தி 
லிருந்து தெரிந்துகொள்ளலாம் . வா தாபிப் போர் நிகழ்ந்த 
பத்து ஆண்டுகட்குப் பிறகு சம்பந்தர் சிறுத்தொண்டரைச் 
சந்தித்ததாகக் கொள்ளலாம். அந்த ஆண்டு கி . பி . 
( 642 + 10 = ) 652 - ஆகும் . இரண்டு ஆண்டுக்குப் பிறகு , 
உத்தேசம் கி . பி . 654 -இல் சம்பந்தர் பாண்டியனைச் சைவ 
னாக்கினார் . 

உத்தேசம் கி . பி . 670 - இல் பாண்டியன் நெடுமாறன் 
அரசாட்சியை ஏற்றுக்கொண்டான் என்று நீலகண்ட 
சாஸ்திரியார் கூறுகிறார் . சம்பந்தர் பாண்டியனைச் சைவ 
னாக்கியது உத்தேசம் கி . பி . 654 - இல் என்று மேலே 
காட்டினோம் . 670 - இல் பட்டம் பெற்ற பாண்டியனை , 
652 - இல் எவ்வாறு சம்பந்தர் சைவனாக்கியிருக்க முடியும் ? 
பாண்டியன் அரச பதவியிலிருந்தபோதுதான் சம்பந்தர் 
• அவனைச் சைவனாக்கினார் ; பட்டம் பெறுவதற்கு முன்பு 
அல்ல சம்பந்தரோ 16 - ஆண்டு மட்டும் உயிர்வாழ்ந் 
திருந்தவர் . சம்பந்தர் 

வயதில் 
கி . பி . 652 - இல் சிறுத்தொண்டரைச் சந்தித்தார் . 14 
ஆவது வயதில் கி . பி . 654 - இல் பாண்டியனைச் சைவனாக்கி 
னார் . பிறகு தொண்டைநாட்டுக்குத் தலயாத்திரை 
சென்றார் . தலயாத்திரை முடிய 13 அல்லது 2 - ஆண்டு சென் 
றிருக்கும் . பிறகு சீகாழிக்கு வந்தார் . அப்போது 
இவருக்குத் திருமணம் நிகழ்ந்தது . அஃதாவது 16-ஆவது 
வயதில் உத்தேசம் கி . பி . 656 - இல் திருமணத்தின் போதே 
உலக வாழ்க்கையிலிருந்து மறைந்தார் . 


தமது 


12 - ஆவது 


208 


நரசிம்மவர்மன் 


சா 


சாஸ்திரியார் கூறுவதுபோல 670 - இல் பாண்டியன் 
பட்டத்துக்கு வந்தான் என்றால் , 656 - இல் மறைந்த 
சம்பந்தர் எப்படிப் பாண்டியனை மதமாற்றியிருக்க முடியும் ? 
ஆகவே , திரியார் பாண்டியன் நெடுமாறனுக்கு 
அமைத்த ஆட்சி ஆண்டு தவறாகிறது . 

நெடுமாறன் 
ஆட்சிக்கு வந்த ஆண்டு உத்தேசம் கி . பி . 652 - க்கு முன்ன 
தாக இருக்க வேண்டும் என்று விளங்குகிறது . 

( ஞானசம்பந்தர் கி . பி . 656 -இல் மறைந்தார் என்று 
கூறினோம் , இவருக்கு முன்னரே இவருடைய நண்பர்க 
ளாகிய சிறுத்தொண்டரும் திருநாவுக்கரசரும் உலகத்தி 
லிருந்து மறைந்தார்கள் . எப்படி என்றால் , ஞானசம்பந்தர் 
திருமணத்திற்கு அவருடைய நண்பர்களான நாயன்மார்கள் 
எல்லோரும் வந்திருந்தார்கள் . ஆனால் சிறுத்தொண்ட 
நாயனாரும் திருநாவுக்கரசு நாயனாரும் வரவில்லை . 

வராத் 
காரணம் இவ்விருவரும் , திருமணத்திற்கு முன்னரே சிவ 
பதவியடைந்ததுதான் . இவ்விரு நாயன்மாரும் உத்தேசம் 
கி . பி . 655 - இல் பறைந்தவராதல் வேண்டும் . ) 

எனவே , எல்லோரும் ஒப்புக்கொண்டதும் சந்தேகத் 
துக்கு இடமில்லா ததும் ஆன வா தாவி அழிந்த கி . பி . 
642 - ஐ அடிப்படையாகக் கொண்டு , அப்போரில் சம்பந்தப் 
பட்ட சிறுத்தொண்டர் அவருக்கு நண்பரான 
பந்தர் , சமபந்தரால் சைவனாக்கப்பட்ட நெடுமாறன் இவர் 
களின் காலத்தை ஆராய்ந்து பார்த்தால் , பாண்டியன் நெடு , 
மாறன் அரசாட்சிக்கு வந்தது கி . பி . 652 - க்கு முன்னதாக 
வேண்டும் என்பது திட்டமாகத் தெரிகிறது . 
சாஸ்திரியார் கி . பி . 670 - இல் நெடுமாறன் ஆளத்தொடங்கி 
னான் என்பது தவறாகிறது . 

சம்பந்தர்-சிறுத்தொண்டர்- நெடுமாறன் இவர்களைப் 
பற்றிய ஆராய்ச்சியில் இவ்வளவு முரண்பாடான குழப்பங் 
களைத் தமது நூலில் எழுதிவைத்த சரித்திரப் பேராசிரியர் 
நீலகண்ட சாஸ்திரியார் , இன்னொரு தவறையும் செய்து 
வைத்தார் . தமது “ பாண்டிய இராச்சியம் என்னும் 

இரண்டு வெவ்வேறு அரசர்களை ஒருவராகப் 


ஞான சம் 


ஆகவே 


. 


பின்னிணைப்பு 


209 


படுகிற 


கூன் 


பிணைத்துக் கூறுகிறார் . வேள்விக்குடி சாசனத்தில் கூறப் 

அரிகேசரி மாறவர்மனையும் ( இவனே 
பாண்டியன் ) , சின்னமனூர் பெரிய சாசனம் 

கூறுகிற 
அரிகேசரி பராங்குசனையும் வெவ்வேறு அரசராகக்கொள்ள 
வேண்டியிருக்க , சாஸ்திரியார் இருவரையும் ஒரே அரச 
னாகக் கொண்டார் . அரிகேசரி மாறவர்மனும் அரிகேசரி 
பராங்குசனும் முறையே பாட்டலும் பேரனும் ஆவார்கள் . 
சாஸ்திரியார் இருவரையும் ஒருவனாக இணைக்கிறார் . ராவ் 
பகதூர் H. கிருஷ்ண சாஸ்திரியும் , 

சாஸ்திரியும் , மூவோ தூப்பாய் 
அவர்களும் " இந்த இரண்டு அரசர்களையும் பாட்டனும் பேர 
னும் ஆகக்கொண்டு ஆராய்கிறார்கள் . இதுவே சரியாகும் . 

கூன்பாண்டியனாகிய , அரிகேசரி நெடுமாறன் காலத்தை 
சாஸ்திரியார் கி . பி 670 - முதல் 710 - வரையில் என்று 
கணக்கிடுகிறார் . இது தவறு என்பதை மேலே காட்டினோம் . 
பாட்டனையும் பேரனையும் ஒரே ஆளாகக் கருதிக்கொண்டு 
அதன்படி கணக்குப்போட்டதனால் ஏற்பட்ட தவறே இது 
பாட்டனையும் பேரனையும் வெவ்வேறு அரசராகக்கொண்டு 
காலத்தைக் கணக்கிட்டால் கூன்பாண்டியனுடைய காலம் 
கி . பி . 650 - முதல் 675 - வரையில் என்பது ஆகும் . வாதாபி 
கொண்ட கி . பி . 642 - ஐ ஆதாரமாகக்கொண்டு மேலே 
நாம் ஆராய்ந்துகண்ட முடிவும் இந்தக் காலத்தை ஒத்திருக் 
கிறது . பாண்டியன் நெடுமாறன் கி . பி . 650 - இல் முடிசூடி 
னான் என்பதைவிட கி . பி . 645 - இல் முடிசூடினான் என்று 
கொள்வதே பொருத்தமானது . 

பாண்டிய அரசர் பரம்பரையை , வேள்விக்குடி சாசனம் 
சின்னமனூர்ச் செப்பேட்டுச் சாசனம் இரண்டையும் ஆதார 
மாகக்கொண்டு ராவ்பகதூர் கிருஷ்ண சாஸ்திரியாரும் , 
மூவோ தூப்ராய் அவர்களும் , K. A. நீலகண்ட சாஸ்திரியும் 
முறைப்படுத்திய பட்டியலைக் கீழே தருகிறோம் . நீலகண்ட 
சாஸ்திரி பட்டியலில் இரண்டு ராஜசிம்மர் மட்டும் காணப் 
படுகின்றனர் . மற்றப்பட்டியலில் மூன்று இராஜசிம்மர்கள் 
காணப்படுகின்றனர் . 

1.S.I. I. Vol . III , Part IV , P. 446 . 
2. The Pallavas, P. 67 . 

. - 14 


210 


நரசிம்மவர்மன் 


கிருஷ்ண சாஸ்திரி , முவோ தூப்ராய் பட்டியல் 
வேள்விக் குடி செப்பேடு 
1 . கடுங்கோன் 

| 
2 . 

மாறவர்மன் 
அவனி சூளாமணி 


3. செழியன் சேந்தன் 

|| 
4. அரிகேசரி மாறவர்மன் 
( கூன்பாண்டியன் ) 

| 
5. கோச்சடையன் 

சின்னமனூர் பெரிய செப்பேடு 
6. தேர்மாறன் . 

1. அரிகேசரி 
இராஜசிம்மன் -1 

பராங்குசன் 
| 
7. ஜடிலன் .... 

2. ஜடிலன் 
பராந்தகன் 

3. இராஜசிம்மன்- II 


4 . வரகுணமகாராசன் .. 

| 
5. மாறன் . ஏகவீரன் . 

ஸ்ரீவல்லபன் . 
பரசக்கரகோலாகலன் 


| 
வரகுணன்- II 


பராந்தக 
வீரநாராயணன் . 
சடையன் 


இராஜசிம்மன் -III 


பின்னிணைப்பு 


211 


நீலகண்ட சாஸ்திரி பட்டியல் 


வேள்விக் குடி செப்பேடு 
1 . கடுங்கோன் 

| 
2 . மாறவர்மன் 

அவனி சூளாமணி 


3. சேந்தன் 

| 
4. அரிகேசரி .. 

மாறவர்மன் 


சீன்னமனூர் பெரிய செப்பேடு 
1. அரிகேசரி 

பராங்குசன் 


ஜடிலன் 


5. கோச்சடையன் ... 2 . 

| 
6 . மாறவர்மன் 

3. ராஜசிம்மன் 
ராஜசிம்மன் -1 
[ 

| 
7. ஜடில பராந்தகன் ........ 4 . 

வரகுணமகாராசன் 


ஸ்ரீமாற 


5. ஸ்ரீ 

ஸ்ரீவல்லபன் 


6. வரகுணவர்மன் 


7. பராந்தகன் 

வீரநாராய 


ணன் 


| 
மாறவர்மன் 
இராஜசிம்மன் 


212 


நரசிம்மவர்மன் 


டூ . முதலாழ்வார் , திருமழிசையாழ்வார் 

கால ஆராய்ச்சி . 


I 


பொய்கையாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் இம் 
மூவரும் முதலாழ்வார் எனப்படுவர் . இம் மூவரும் ஒரே 
காலத்தில் இருந்தவர்கள் . இவர்கள் காலத்தில் இருந்த 
திருமழிசையாழ்வார் இவர்களுக்கு இளையவர் . ஆனால் , நால் 
வரும் ஒரே காலத்தில் இருந்தவர்கள் என்பதற்கு இவர் 
களின் வரலாறு சான்று கூறுகிறது . வைணவ அடியார்க 
ளான இவர்கள் , சைவ அடியார்களான நாவுக்கரசர் , ஞான 
சம்பந்தர் , சிறுத்தொண்டர் , முருகநாயனார் முதலிய சைவ 
நாயன்மார்கள் வாழ்ந்திருந்த அதே காலத்தில் , அஃதாவது 
மாமல்லன் நரசிம்மவர்மன் காலத்தில் இருந்தவர்கள் . இந்த 
ஆழ்வார்களின் காலத்தை எளிதாகக் கண்டுகொள்ள இவர் 
கள் நூல்களிலே சான்றுகள் இல்லை . ஆனால் , பூதத்தாழ் 
வார் தமது செய்யுளில் மாமல்லபுரத்தைக் குறிப்பிடுகிறார் . 
அந்தக் குறிப்பைக்கொண்டு , இவரும் இவருடனிருந்த மற்ற 
ஆழ்வார்களும் கி . பி . 7 - ஆம் நூற்றாண்டில் , மாமல்லன் 
நரசிம்ம வர்ம பல்லவன் காலத்தில் , இருந்தவர்கள் என்று 
தீர்மானிக்கலாம் . இதனை ஆராய்வோம் . 
பூதத்தாழ்வார் பாடிய திருவந்தாதியில் , 
தமருள்ளம் தஞ்சை தலையரங்கம் தண்கால் 
தமருள்ளுந் தண்பொருப்பு வேலை- தமருள்ளும் 
மாமல்லை கோவல் மதிட்குடந்தை யென்பரே 

ஏவல்ல எந்தைக்கு இடம் . " 
என்னும் செய்யுளைப்பாடியுள்ளார் .1 

இச் செய்யுளில் மாமல்லபுரத்தை மாமல்லை என்று 
கூறுகிறார் .. பூதத்தாழ்வார் பிறந்ததும் மாமல்லபுரந்தான் 
மாமல்லபுரம் இப்போது மகாபலிபுரம் என்று பெயர் வழங் 
கப்படுகிறது . 

1. நாலாயிரம் , இரண்டாம் திருவந்தாதி : எ 0 . 


பின்னிணைப்பு 


213 


. 


மாமல்லை என்னும் மாமல்லபுரம் பல்லவ அரசர்களின் 
துறைமுகப்பட்டினம் . ஆகவே இங்குப் பல்லவ இளவரசர் 
கள் ாழ்ந்திருந்தார்கள் . தந்தையாகிய மகேந்திரவர்மன் 
காலத்தில் , இளவரசனாயிருந்த நரசிம்மவர்மன் இந் நகரத் 
தில் வாழ்ந்திருந்தான் . நரசிம்மவர்மனுக்கு மாமல்லன் என் 
னும் சிறப்புப்பெயரும் உண்டு . இவன் காலத்துக்கு முன்பு 
இத் துறைமுகப்பட்டினத்துக்கு மாமல்லபுரம் என்னும் 
பெயர் இல்லை . வேறு பெயர் இருந்தது . மாமல்லன் காலத் 
தில் இவ்வூருக்கு இவன் பெயர் சூட்டப்பட்டு மாமல்லபுரம் 
என்று அழைக்கப்பட்டது . மாமல்லபுரம் மாமல்லை என்று 
சுருக்கமாக வழங்கப்பட்டது. தமது செய்யுளிலே மாமல்ல 
புரத்தைக் குறிப்பிடுகிறபடியால் , பூதத்தாழ்வார் மாமல் 
லன் காலத்திலாவது அவன் காலத்திற்குப் பின்னராவது 
வாழ்ந்திருக்கவேண்டும் . 

மூவோ தூப்ராய் அவர்கள் தமது பல்லவர் பழமை 
என்னும் நூலிலே , நரசிம்மவர்மன் தன் சிறப்புப் பெயரா 
கிய மாமல்லன் என்னும் பெயரினால் மாமல்லபுரத்தைப் 
புதிதாக உண்டாக்கினான் என்று கூறுகிறார் . இவர் கூறு 
வதுபோல மாமல்லன் புத்தம்புதிதாக இவ்வூரை உண்டாக்க 
வில்லை . இவ்வூரின் பழைய பெயரை மாற்றித் தன் பெய 
ரைச் சூட்டினான் . 

அரசர்கள் , ஊரின் 
ஊரின் பழைய 

பெயரை 
மாற்றித் தமது பெயரைச் சூட்டுவது மரபு . இதற்குச் 
சாசனங்களில் பல சான்றுகள் உள்ளன . 

மாமல்லபுரம் சங்ககாலம் முதல் வேறு பெயருடன் 
இருந்து வந்ததென்றும் , பெரும்பாணாற்றுப்படையில் கூறப் 
படுகிற நீர்ப்பெயற்று அல்லது நீர்ப்பெயர்த்து என்பது 
அதன் பழைய பெயர் என்றுங் கூறுவர் .2 நீர்ப்பாயல் 
என்று இவ்வூருக்குப் பெயர் இருந்ததென்றும் அப் பெய 
ரையே பிற்காலத்தவர் ஜலசயனம் என்று வழங்கினார்கள் 

1. Pallava Antiquities Vol . I , G. Jouveau Dubreuil. 

2. Mamalla puram at the Sangam age by Pandit M. 
Raghava Aiyangar , Journal of Oriental Research , Madras . P 
152 - 155 , Yol . II , 1928 . 


214 


நரசிம்மவர்மன் 


என்று கருதுவோரும் உளர் . கடல்மல்லை என்பது இதன் 
பழைய பெயர் என்றும் , பிறகு மாமல்லன் தன் பெயரை 
இட்டு மாமல்லபுரம் என்று வழங்கினான் எனக் கூறுவோரும் 
உளர் . 

இதன் பழைய பெயர் எதுவாக இருந்தாலும் , கி . பி . 
7 - ஆம் நூற்றாண்டில் இருந்த முதலாம் நரசிம்மவர்மனால் 
மாமல்லபுரம் என்னும் புதியபெயர் இடப்பட்டதென்பதில் 
சிறிதும் ஐயமில்லை . பூதத்தாழ்வார் மாமல்லபுரத்தில் பிறந்த 
வர் என்று சொல்லப்படுகிறபடியாலும் , அவ்வூரை மாமல்லை 
என்று அவர் தமது செய்யுளிலே கூறுகிறபடியாலும் , 
அவ்வூருக்கு மாமல்லபுரம் என்னும் பெயர் ஏற்பட்ட பிறகு 
இருந்தவராதல் வேண்டும் . ஏனைய ஆதாரங்களை ஒத்திட்டுப் 
பார்க்கும்போது , பூதத்தாழ்வார் , நரசிம்மவர்மன் காலத் 
திலே , மாமல்லபுரம் என்னும் பெயர் ஏற்பட்ட காலத்தி 
திலேயே இருந்தவராகத் தெரிகிறார் . ஆகவே , பூதத்தாழ் 
வாரும் அவருடன் நண்பர்களாக இருந்த பொய்கையாழ் 
வார் பேயாழ்வார் திருமழிசையாழ்வார் ஆகிய ஏனைய மூன்று 
ஆழ்வார்களும் கி . பி . 7 - ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்திருந் 
தவர் என்பது தெரிகிறது. இதே கருத்தைத் திரு . கோபி 
நாதராயரும் கொண்டுள்ளார் .! 

பூதத்தாழ்வார் தாம் பிறந்த மாமல்லபுரத்தை மாமல்லை 
என்று வெளிப்படையாகக் கூறியிருக்க , மு . இராகவைங் 
கார் அவர்கள் தமது ஆழ்வார்கள் காலநிலை என்னும் 
நூலில் , மல்லை 

என்பதை மா என்னும் அடைமொழி 
யுடன் • ஆழ்வார் கூறினார் என்று பண்டிதர் முறையில் 
வலிந்து பொருள் கூறுகிறார் . அவர் கூறுவது இது : “ மல்லை 
என்றும் அவ்வூர் ஆழ்வார் திருவாக்குகளில் வழங்குகின் 
றது . மாமல்லை கோவல்மதிற்குடந்தை என்று பூதத் 
தாழ்வார் அருளிய தொடருள் ‘ மல்லை 

‘ மல்லை என்பதற்குக் 
கொடுக்கப்பட்டவிசேடணம் 
“ நீளோதம் , வந்தலைக்கு மாமயிலை மாவல்லிக் கேணியான் 

1. P. 16. History of Sri Vaishnavas by T. A. Gopinatha 
Rao . 1923 . 


பின்னிணைப்பு 


215 


என்ற திருமழிசைப்பிரான் வாக்கிற்போல வந்த அடை 
சொல்லாகக்கொள்ளற் குரியதன்றி , மாமல்லபுரம் என்பதன் 
திரிபாகவே கொள்ளவேண்டும் என்னும் நியதியில்லை. " 

இவ்வாறு மாமல்லை என்பது மாமல்லபுரம் என்பதன் 
திரிபு அல்ல என்றும் , மாமல்லை என்பதில் மா என்பது 
விசேடணம் ( அடைமொழி ) என்றும் வலிந்து பொருள் 
கூறுகிறார் அய்யங்கார் . அப்படியானால் , பூதத்தாழ்வார் , 

" மாமல்லை மாகோவல் மாக்குடந்தை என்பரே 
என்று கூறாமல் , 

" மாமல்லை கோவல் மதிட்குடந்தை என்பரே " 
என்று ஏன் கூறினார் ? மல்லைக்குக் கொடுத்த மா என்னும் 
அடையைக் கோவலுக்கும் குடந்தைக்கும் ஏன் கொடுக்க 
வில்லை ? 

இந்த ஐயம் அவருக்கும் ஏற்பட்டுப் பிறகு மாமல்லை 
என்பது மாமல்லபுரமாகத்தான் இருக்கவேண்டும் என்னும் 
முடிபுக்கு வருகிறார் . அவர் , அதே ஆழ்வார்கள் காலநிலை 
என்னும் நூலில் கூஉ - ஆம் பக்கத்தில் இவ்வாறு எழுது 
கிறார் : 
“ இவ்வாறு 

கடல்வளம் பெற்றிருந்த பண்டைத் 
துறைமுகப்பட்டினம் , முதல் நரசிம்மவர்மனால் பின்பு புதுப் 
பிக்கப்பட்டு மாமல்லன் என்ற அவன் சிறப்புப்பெயரைப் 
பெற்றிருத்தலும் , அதனால் , கடன் மல்லை என்ற தன் பழம் 
பெயரே யன்றி , மாமல்லபுரம் என்ற புதுப்பெயரும் அதற் 
குப் பெரு வழக்காயமைந்திருத்தலும் கூடியனவே . 

இவ்வாறு மாமல்லை என்பதற்கு மாமல்லபுரம் என் 
னும் பொருளை இவர் ஒப்புக்கொள்கிறார் . இதனோடு நிற்க 
வில்லை . மாமல்லன் நரசிம்மவர்மனுடைய தந்தையாகிய 
முதலாம் மகேந்திரவர்மனுக்குச் சத்துருமல்லன் என்னும் 
சிறப்புப்பெயர் உண்டென்பதைக்கூறி , சத்துருமல்லன் என் 

1. ஆழ்வார்கள் காலநிலை , பக்கம் : கூஉ - கூகூ . 


216 


நரசிம்மவர்மன் 


னும் பெயரால் மல்லை என்னும் பெயர் வந்திருக்கக்கூடும் 
என்று குறிப்பாகக் கூறுகிறார் . இவர் குறிப்பாகக் கூறுவது 
போல இவ்வூருக்குச் சத்துருமல்லபுரம் என்ற பெயர் வழங் 

தாக இதுவரையில் சாசனங்களிலும் இலக்கியங்களிலும் 
சான்று கிடையாது . ஆகவே , மாமல்லை என்பது மாமல்ல 
புரம் என்பது உறுதியாகிறது . 

மேலும் , அய்யங்கார் அவர்கள் மாமல்லபுரத்து ஆதிவரா 
கர் சந்நிதியுள் மகேந்திரவர்மனுக்கும் அவன் தந்தை சிம்ம 
விஷ்ணுவுக்கும் சிலையுருவங்கள் உள்ளன என்று கூறி அத 
னால் அக் கோயில் நரசிம்மவர்மன் காலத்துக்கு முன்பே 
ஏற்பட்ட தென்று கூறுகிறார் . இதுவும் தவறு . ஷ ஆதி 
வராகர் சந்நிதியுள் , நரசிம்மவர்மன் காலத்தில் புதிதாக 
உண்டாக்கப்பட்ட சிங்கத்தூண்கள் இருப்பதனால் , அக் 
கோயில் நரசிம்மன் காலத்துக்கு முற்பட்டதல்ல . 

எனவே , பூதத்தாழ்வார் மாமல்லையாகிய மாமல்லபுரத் 
தைக் கூறுகிறபடியினாலே , அப்பெயர் ஏற்பட்ட மாமல்லன் 
நரசிம்மவர்மன் காலத்தில் அல்லது அதற்குப் பிற்பட்ட 
காலத்தில் இருந்தவராதல் வேண்டும் . மற்ற ஆதாரங்களைக் 
கொண்டு பார்க்கிறபோது , நரசிம்மவர்மன் காலத்திலே 
இருந்தவராகத் தெரிகிறார் . ஆகவே அவர் காலத்தில் அவ 

ன் நண்பர்களாக இருந்த மற்ற மூன்று ஆழ்வார்களும் 
மாமல்லன் நரசிம்மவர்மன் காலத்தில் இருந்தவராதல் 
வேண்டும் என்பதில் ஐயமில்லை. 


II 


பூதத்தாழ்வார் காலத்தை மேலே ஆராய்ந்து , அவர் 
காலம் நரசிம்மவர்மன் காலம் என்று கூறினோம் . அவ 
ருடன் அவர் காலத்தில் இருந்த பொய்கையாழ்வாரைப் 
பற்றிய சில ஐயங்களைப்பற்றி இங்கு ஆராய்வோம் . நரசிம்ம 
வர்மன் காலத்தில் இருந்த பொய்கை ஆழ்வாரும் , கடைச் 
சங்ககாலத்தின் இறுதியில் இருந்த களவழி நாற்பது பாடி 

1. பக்கம் : ஙஉ . 


பின்னிணைப்பு 


217 


யவரும் ஆன பொய்கையாரும் ஒருவரே என்றும் , ஆகவே 
பொய்கையாழ்வார் கடைச்சங்க காலத்தின் இறுதியில் 
இருந்தவர் என்றும் சிலர் கருதுகிறார்கள் . பொய்கை என் 
னும் பெயர் ஒற்றுமை ஒன்றைமட்டும் சான்றாகக்கொண்டு 
இவ்வாறு கூறுகின்றனர் . இது பொருந்தாது . 

. 
சங்ககாலத்தின் கடைசியில் இருந்த பொய்கையார் , 
சேரமான் கணைக்கால் இரும்பொறை என்னும் சேர அரச 
னுடைய அவைப்புலவர் . இவரே கோக்கோதை மார்பன் 
என்னும் சேர அரசனையும் பாடியிருக்கிறார் ( புறம் : சஅ , 

. ) சோழன் செங்கணான் , கணைக்கால் இரும்பொறை 
யைப் போரில் வென்று பிடித்துச் சிறைவைத்தபோது , 
அவனைச் சிறை மீட்பதற்காகப் பொய்கையார் களவவழி 
நாற்பது பாடினார் . அரசரைப்பாடி அரசரிடம் ஊ ழியம் 
செய்து வாழ்ந்தவர் பொய்கையார் என்னும் புலவர் . 

பொய்கையாழ்வாரோ , மானிடரைப் பாடா தவர் . திரு 
மாலைத் தவிர வேறு ஒருவரையும் மறந்தும் பாடாதவர் . 
இதனை இவரே தெள்ளத்தெளியக் கூறுகிறார் : 

திருமாலை யல்லது தெய்வமென் றேத்தேன் ” 
என்றும் , 

நாடிலும் நின்னடியே நாடுவன் நாள்தோறும் 

பாடிலும் நின்புகழே பாடுவன் . 
என்றும் , 

மாயவனை யல்லால் இறையேனும் ஏத்தாது என்நா . ” 
என்றும் , 

பொய்கையாழ்வார் கூறுவது காண்க . ஆகவே , கள 
வழி நாற்பது பாடிய பொய்கையார் வேறு ; முதல் திருவந் 
தாதி பாடிய பொய்கையாழ்வார் வேறு என்பது வெள் 
1. முதல் திருவந்தாதி : சுசு . 2. முதல் திருவந்தாதி : அஅ . 

ஷ 


218 


நரசிம்மவர்மன் 


ளிடை மலைபோல் தெரிகிறது . ஆனால் , பொருந்தாக் கார 
ணத்தைப் பொருத்திக்கூறி இருவரும் ஒருவரே என்று 
சொல்பவரும் உளர் . 
........சோழன் கோச்செங்கணானைக் களவ 

வழி நாற்பது 
என்ற நூலாற்புகழ்ந்த பொய்கையார் , மேற்கூறிய தமிழ் 
முனிவரான பொய்கையாழ்வாராகவே இருத்தல் கூடும் என் 
பது என் கருத்து " என்று மு . இராகவையங்கார் அவர் 
கள் கூறுகிறார்கள் .1 

கி . பி . 5 - ஆம் நூற்றாண்டில் இருந்தவர் என்று 
அய்யங்கார் அவர்கள் கருதுகிற பொய்கையார் என்னும் 
புலவரே பொய்கையாழ்வாராக இருப்பாரானால் , கி . பி . 
7 - ஆம் நூற்றாண்டில் இருந்த பூதத்தாழ்வாருடன் அவர் 
எப்படி நண்பராக இருக்கமுடியும் ? பூதத்தாழ்வார் கி . பி . 
7 -ஆம் நூற்றாண்டில் மாமல்லன் நரசிம்மவர்மன் காலத்தில் 
இருந்தவர் என்று மேலே காட்டினோம் . ஆகவே அவரும் 

டன் 
நண்பராக இருந்த பொய்கையாழ்வாரும் கி . பி . 7 -ஆம் நூற் 
றாண்டில் வாழ்ந்தவராக வேண்டும் . எனவே , சோழன் 
செங்கணானைப் பாடிய பொய்கையார் என்னும் புலவரே 
பொய்கையாழ்வாராக இருக்க முடியாது . 

பொய்கையார் என்னும் பெயரையுடைவர் பலர் வெவ் 
வேறு காலத்தில் இருந்திருக்கிறார்கள் . களவழி நாற்பது 
பாடிய பொய்கையாரை யன்றி , பன்னிருபாட்டியல் என் 
னும் நூலில் காணப்படுகிற இலக்கண சூத்திரங்களை எழுதிய 
பொய்கையாரும் , யாப்பருங்கல விருத்தியில் மேற்கோள் 
காட்டப்படுகிற செய்யுள்களைப் பாடிய பொய்கையாரும் , 
இன்னிலை என்னும் நூலைப் பாடியவர் என்று கூறப்படுகிற 
பொய்கையாரும் இவ்வாறு பல பொய்கையார்கள் இருந் 
திருக்கின்றனர் . பொய்கையார் என்னும் பெயர் முற்காலத் 
தில் மக்கள் பெயராகப் பலருக்கு வழங்கி வந்துள்ளது . 
ஆகவே , பெயர் ஒற்றுமையை மட்டும் ஆதாரமாகக் கொண்டு 
சங்க காலத்துப் பொய்கையாரையும் நரசிம்மவர்மன் காலத் 

ஆழ்வார்கள் காலநிலை , பக்கம் : உஅ . 


பின்னிணைப்பு 


219 


துப் பொய்கையாரையும் ஒருவரே என்று கூறுவது பொருந் 
தாது . 7 - ஆம் நூற்றாண்டில் இருந்த பூதத்தாழ்வாரின் 
நண்பர் என்று கூறப்படுகிறபடியால் பொய்கையாழ்வாரும் 
இக் காலத்திலே தான் இருந்திருக்க வேண்டும் . மற்றொரு 
நண்பரான பேயாழ்வாரும் இக் காலத்தில் இருந்திருக்க 
வேண்டும் . 


III 


பூதத்தாழ்வார் பொய்கையாழ்வார் பேயாழ்வார் ஆகிய 
முதலாழ்வார் மூவர் காலத்திலே அவர்களோடு நண்பர்க 
ளாக இருந்தவர் திருமழிசையாழ்வார் . ஆனால் , இவர் மற்ற 
மூவரிலும் ஆண்டில் இளையவர் . திருமழிசையாழ்வார் தாம் 
இயற்றிய நான்முகன் திருவந்தாதியில் , 

" காப்பு மறந்தறியேன் கண்ணனே யென்றிருப்பன் 
ஆப்பு அங்கொழியவும் பல்லுயிர்க்கும் - ஆக்கை 
கொடுத்தளித்த கோனே ! குணப்பரனே ! உன்னை 

விடத் துணியார் மெய்தெளிந்தார் தாம் . " 
என்று பாடுகிறார் . இதில் குணப்பரனே என்று வருவதால் , 
குணப்பரன் என்னும் சிறப்புப் பெயருடைய மகேந்திர 
வர்மனை ( முதலாவன் ) இது குறிக்கிறது என்றும் , ஆகவே 
திருமழிசையாழ்வார் மகேந்திர வர்மன் காலத்தவர் என் 
றும் சீநிவாச அய்யங்கார் அவர்கள் கூறுகிறார் . மு . இராக 
வையங்கார் அவர்களும் இதனை ஒருவாறு ஏற்றுக் கொள் 
கிறார் . ஆழ்வாரும் ( திருமழிசையாழ்வாரும் 

சையாழ்வாரும் ) குணபரப் 
பெயரை வழங்கினர் என்பது ஏற்றுக் கொள்ளப்படின் , 
அப் பெயர் கொண்ட மகேந்திரவர் மனது ஆட்சிக் காலத் 
தைத் ( 618-646 ) திருமழிசை யாழ்வாரது வாழ்நாளின் 
பிற்பகுதியாகக் கொள்ளலாம் என்று அவர் எழுதுகிறார் ... 
மேலும் , “ இவற்றால் , சமயவாதஞ் செறிந்து நிகழ்ந்த 
மகேந்திரவர்மனது ஆட்சிக்காலமே திருமழிசைப் பிரா 

1. P 305. Tamil Studies by M. Srinivasa Aiyengar ; 
1914 . 

2. ஆழ்வார்கள் காலநிலை , பக்கம் : கூ எ . 


220 


நரசிம்மவர்மன் 


னுக்கும் உரியதென்று கொள்வது பெரிதும் பொருந்தும் 
என்னலாம் . இதற்கேற்ப , 

குணபரன் என்ற பல்லவன் 
பெயரையே , பொருட்பேறு சிறத்தல் பற்றி அவ் வாழ்வார் 
திருமாலுக்கு வழங்கலாயினர் - என்று மேற்கூறிய கருத் 
தும் ஏற்புடைத்தாயின் , அப் பல்லவன் ஆட்சிபுரிந்த 7 - ஆம் 
நூற்றாண்டின் ெதொடக்கமே , திருமழிசையாரது வாழ் 
நாளின் பிற்பகுதி யென்று துணியத் தடையில்லை. ” என்று 
கூறுகிறார் . ஆழ்வார் , குணப்பரனே என்று கூறியது 
குணபரன் என்னும் மகேந்திர வர்மனைத்தான் குறிக்கிறது 
என்பதை 

நாம் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் , 
இவர்கள் , இவ் வாழ்வாருக்கு முடிவு கட்டுகிற காலம் 
எமது ஆராய்ச்சிக்கு ஏறக்குறைய இணைந்து வருகிறது. 
இவர்கள் , திருமழிசை யாழ்வார் முதலாம் மகேந்திரவர்மன் 
காலத்தில் கி . பி . 7 - ஆம் நூற்றாண்டில் இருந்தவர் என்கின் 
றனர் . எமது ஆராய்ச்சியில் , இவ்வாழ்வார் அதே நூற் 
றாண்டில் ஆனால் , மகேந்திரவர்மன் 

மகனான மாமல்லன் 
நரசிம்மவர்மன் காலத்தில் இருந்தவர் என்பது தெரிகிறது . 
இதனை ஆராய்வோம் . 

திருமழிசை ஆழ்வாரையும் அவர் சீடரான கணிகண் 
ணரையும் காஞ்சீபுரத்திலிருந்து ஒரு பல்லவ அரசன் “ நாடு 
கடத்தினான் " 

என்று வரலாறு கூறுகிறது . 
4 நாடு கடத்திய பல்லவ அரசன் முதலாம் மகேந்திர 
வர்மன் அல்லது அவன் மகனான முதலாம் நரசிம்மவர்மன் 
ஆக இருக்கக்கூடும் என்றும் , இவ் வரசர்கள் மிகுந்த சைவப் 
பற்றுள்ளவர்கள் என்றும் ஸ்ரீநிவாச அய்யங்கார் கருது 
கிறார் .) 

இவர்களை மகேந்திரவர்மன் நாடு , கடத்தியிருக்க முடி 
யாது . அவன் மகனான முதலாம் நரசிம்மவர்மன் தான் நாடு 
கடத்தியிருக்கக் கூடும் . ஏனென்றால் , மாமல்ல புரத்திற்கு 
அப்பெயரைச் சூட்டியவன் நரசிம்மவர்மனே . மாமல்ல புர 

1. ஆழ்வார்கள் காலநிலை . பக்கம் : சக . 

2. P. 306. Tamil Studies by M. Srinivasa Aiyengar ,, 
1914 . 


இவர்களை 


22 


பின்னிணைப்பு 


221 


மாகிய மாமல்லையைப் பூதத்தாழ்வார் தமது செய்யுளில்பாடி 
யிருப்பதை மேலே காட்டினோம் . ஆகவே , மாமல்லனான 
நரசிம்மவர்மன் காலத்தில் இருந்த பூதத்தாழ்வாரின் நண் 
பரும் சமகாலத்தவருமான திருமழிசையாழ்வாரை அந்த 
நரசிம்மவர்மனே நாடு கடத்தியிருக்கக் கூடும் என்பது 
பொருத்தமானது . இதனாலும் , இந்த ஆழ்வார்கள் நால் 
வரும் நரசிம்மவர்மன் காலத்தில் கி . பி . 7 - ஆம் நூற்றாண் 
டின் முற்பகுதியில் இருந்தவர் என்பது மேலும் உறு 
யாகிறது . 

திருமழிசையாழ்வாரைக் காஞ்சியிலிருந்து பல்லவ 
அரசன் நாடு கடத்தியதற்குக் காரணம் ஒன்று கூறப்படு 
கிறது . ஆழ்வாரின் சீடராகிய கணிகண்ணரை அரசன் 
தன்னைப் பாடும்படி கேட்டான் என்றும் , அதற்கு அவர் 
மறுக்கவே அவன் அவரை நகரத்தைவிட்டுப் போகும்படி 
கட்டளையிட்டான் என்றும் , அதனால் கணிகண்ணருடன் 
திருமழிசை யாழ்வாரும் அவருடன் கோயிலிலிருந்த பெரு 
மாளும் நகரத்தை விட்டுப் போய்விட்டார்கள் என்றும் , 
பிறகு அரசன் அவர்களைத் திரும்பி வரும்படி கேட்டுக் 
கொண்டான் என்றும் கூறப்படுகிறது . இந்தக் காரணம் 
சரியென்று தோன்றவில்லை. வேறு காரணம் இருக்கவேண் 
டும் . அக் காரணம் யாது 

P 
கணிகண்ணருடன் திருமழிசை யாழ்வார் காஞ்சீ 
புறத்தில் இருந்த போது இவர்களால் அந்நகரத்தில் சமயப் 
பூசல் நேரிட்டிருக்கலாம் . அஃதாவது சைவ வைணவர் 
கலகம் ஏற்பட்டிருக்கலாம் . சைவனாகிய நரசிம்மவர்மன் 
கலகத்தை யடக்க இவர்களைக் காஞ்சியிலிருந்து “ நாடு 
கடத்தி " யிருக்கலாம் . திருமழிசை யாழ்வார் பாடல்களில் 
இதற்குச் சான்றுகள் உள்ளன . இவர் பௌத்த சமண 
சமயங்களைக் கடுமையாகத் தாக்கிப் பாடுகிறார் . அதனுடன் 
சைவர்களையும் கடுமையாகத் தாக்குகிறார் . இதனால் சைவர் 
கள் சினங்கொண்டு எதிர்வாதம் செய்திருக்கக் 

கூடும் . 
இதனால் சமயப் பூசலும் குழப்பமும் ஏற்பட்டிருக்கும் . 
நகரத்தில் இருக்கும் அரசன் , இக் குழப்பத்துக்குக் 


222 


நரசிம்மவர்மன் 


. 


ராயிருந்த திருமழிசையாரையும் கணிகண்ணரையும் 
தற்காலிகமாக நாடு கடத்தியிருக்கக் கூடும் . கலகம் அடங் 
கியவுடன் அரசன் நகரத்திற்கு வர அனுமதியளித்திருக்கக் 
கூடும் . 

திருமழிசையாழ்வாரது பாடல்களில் சைவர்களைத் 
தாக்கும் செய்யுள்கள் சிலவற்றைக் காட்டுவோம் . 

அறியார் சமணர் அயர்த்தார் பவுத்தர் 
சிறியார் சிவப்பட்டார் செப்பில் - வெறியாய 
மாயவனை மாலவனை மாதவனை யேத்தாதார் 
ஈனவரே யாதலால் இன்று . ”1 
ஆல நிழற்கீழ் அறநெறியை நால்வர்க்கு 
மேலையுகத் துரைத்தான் மெய்த்தவத்தோன்- ஞாலம் 
அளந்தானை ஆழிக் கிடந்தானை ஆல்மேல் 
வளர்ந்தானைத் தான் வணங்கு மாறு . 
குறைகொண்டு நான் முகன் குண்டிகை நீர்பெய்து 
மறைகொண்ட மந்திரத்தால் வாழ்த்தி -கறைகொண்ட 
கண்டத்தான் சென்னிமேல் ஏறக் கழுவினான் 
அண்டத்தான் சேவடியை யாங்கு . ” 
மு ண்டன் நீறன் மக்கள் வெப்பு மோடி அங்கி ஓடிடக் 

கண்டுநாணி வாணனுக்கு இரங்கினான் எம்மாயனே. ” 
விரிவஞ்சி நிறுத்துகிறோம் . 


112 


214 ) 


சிவவாக்கியர் என்னும் பெயருடன் பழுத்த சைவ 
அடியாராக இருந்து சிவபெருமானைப் புகழ்ந்து பாடிக் 
கொண்டிருந்த இவர் , பேயாழ்வாரால் வைணவ பக்தராக்கப் 
பட்ட பிறகு , இவ் வாறெல்லாம் சிவனையும் சைவர்களையும் 
கடுமையாகத் தாக்கிப் பாடியது சைவருக்கு ஆத்திரம் 

1. நான்முகன் திருவந்தாதி : சு . 


2 . 


ஷ 
ஷ 


3 . 


4. திருச்சந்த விருத்தம் : எஉ . 


பின்னிணைப்பு 


223 


வைணவ 


மூட்டியிருக்கலாம் . இதனால் நகரத்தில் சைவ 
கலகங்கள் ஏற்பட்டிருக்கக் கூடும் . கலகத்தை படக்குவதற் 
காக , அதற்கு முதற் காரணராயிருந்த ஆழ்வாரை நாடு 
கடத்தியிருக்கலாம் . இவ்வாறு இவரை நாடு கடத்திய 
பல்லவ அரசன் மாமல்லனான நரசிம்மவர்மனாகத்தான் 
இருக்க முடியும் . இதனாலும் , திருமழிசையாரும் மற்ற 
மூன்று ஆழ்வார்களும் நரசிம்மவர்மன் காலத்தவர் என்பது 
தெரிகிறது . 

IV 
இதுகாறும் ஆராய்ந்தவற்றால் பொய்கை பூதம் பேய் 
திருமழிசை என்னும் ஆழ்வார்கள் நால்வரும் கி . பி . 7 - ஆம் 
நூற்றாண்டிலே மாமல்லனான நரசிம்மவர்மன் காலத்திலே 
இருந்தவர்கள் என்பது தெரிகிறது .. 

திரு . மு . இராகவையங்கார் அவர்கள் இவ்வாழ்வார்கள் 
கி . பி . 5 - ஆம் நூற்றாண்டு முதல் 7 - ஆம் நூற்றாண்டுவரை 
யில் இருந்தவர்கள் என்று கூறுகிறார் : 

" இதுவரை கூறியவற்றால் முதலாழ்வார் மூவரும் 
திருமழிசையாழ்வாரும் 5 - ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி 
முதல் 7 - ஆம் நூற்றாண்டின் தொடக்கம்வரை வாழ்ந்த 
பேரடியார்கள் என்பது . ஒருபடியாகத் தெரியலாம் . 
என்றும் , 

‘ முதல் நந்திவர்மன் ( கி . பி . 534 ) , சிம்ம விஷ்ணு 
( கி . பி . 590 ) போன்ற பரம பாகவதரான அரசர்கள தாட்சி 
யில் பூதத்தாழ்வார் போன்றவர்களும் , மகேந்திரவர்மனான 
குணபரன தாட்சியில் திருமழிசை யாழ்வாரும் விளங்கிய 
வர்கள் என்ற என் கருத்து எவ்வகையினும் பொருந்துவ 
தாதல் அறிந்து கொள்ளத்தக்கன . ”2 

என்றும் கூறுகிறார் . 
இவர் கூறும் காலம் ஏற்கத்தக்கதல்ல . பூதத்தாழ்வார் 
தமது பாடலில் மாமல்லையைப் பாடியிருப்பதால் , அவர் 

1. ஆழ்வார்கள் காலநிலை , பக்கம் : ச அ . 
2. ஷை பக்கம் : டுக . 


.. 


..... 


. 


224 


நரசிம்மவர்மன் 


மாமல்லன் நரசிம்மவர்மன் காலத்தவர் என்பதையும் அவ 
ருடன் நண்பர்களாக இருந்த மற்ற பேயாழ்வார் பொய்கை 
யாழ்வார் திருமழிசை யாழ்வார்களும் இவ்வரசன் காலத்தில் 
இருந்தவர்கள் என்பதையும் மேலே விளக்கினோம் . இராக 
வையங்கார் அவர்கள் தமது ஆராய்ச்சி முடிவை உறுதி 
யாகக் கூறாமல் வழ வழவென்று நெகிழ்த்திக் கொண்டே 
போகிறார் . முதலில் இவர் பொய்கையாழ்வாரைக் களவழி 
நாற்பது நூலின் தலைவனாகிய செங்கட் சோழன் காலத்தவர் 
என்று கூறினார் . செங்கட் சோழன் காலம் உத்தேசம் 
கி . பி . 350 - ல் ஆகும் . அவன் மகன் காலத்தில் களபரர் 
என்னும் கலியரசர் வந்து சேர சோழ பாண்டிய நாடுகளைப் 
பிடித்து அரசாண்டனர் . அவ்வாறு அரசாண்ட களபர 
அரசர்களில் அச்சுத விக்கந்தன் என்பவன் கி . பி . 450 -இல் 
சோழநாட்டை யரசாண்டான் . ஆகவே சோழன் செங் 
கணான் கி . பி . 350 - இல் இருந்தவனாதல் வேண்டும் . அக் 
காலத்திலேயே , அய்யங்கார் கருத்துப்படி பொய்கையாழ் 
வாரும் மற்ற ஆழ்வார்களும் இருந்தவராதல் வேண்டும் . 
ஆனால், மேலேகாட்டியபடி முதல் நந்திவர்மன் ( கி . பி . 534 ) 
சிம்மவிஷ்ணு ( கி . பி . 590 ) போன்ற பல்லவ அரசர் ஆட்சி 
யில் பூதத்தாழ்வார் முதலியவர்கள் இருந்தார்கள் என் 
கிறார் . இவ்வாறு உறுதியில்லாமலும் உறுதியான சான் 
றுகள் இல்லாமலும் கூறுகிற இவர் கி . பி . 7 - ஆம் நூற் 
றாண்டின் தொடக்கம் வரையில் காலத்தை நீட்டுகிறார் . 
ஏறக்குறைய 250 ஆண்டுகளை இவ்வாழ்வார்களின் ஆயுள் 
காலமாகக் காட்டுகிறார் . 


. 


ஆழ்வார்கள் யோகிகளாய்ப் பல நூற்றாண்டுகள் வாழ்ந் 
திருந்தார்கள் என்பதைச் சமய நம்பிக்கையும் பக்தியும் 
உள்ளவர்கள் நம்பட்டும் . ஆனால் , சரித்திர ஆராய்ச்சியா 
ளர்கள் இவ்வளவு நீண்டகாலத்தை ஒப்புக் கொள்ளமாட் 
டார்கள் . ஒப்புக் கொள்வதும் தவறு . இவ்வாழ்வார்கள் 
நால்வரும் பொதுவாக நூறு ஆண்டுகள் உயிர் வாழ்ந்த 
வர்கள் என்றுகொண்டு உச்தேசம் கி . பி . 600 முதல் 700 
வரையில் இருந்தவர்கள் என்று கருதலாம் . மாமல்லன் 


பின்னிணைப்பு 


225 


சைவ 


நரசிம்மவர்மன் ஆட்சியும் இக் காலத்தில் அடங்குகிறது . 

அடியார்களான திருநாவுக்கரசர் , திருஞான 
சம்பந்தர் காலமும் இதில் அடங்குகிறது . பக்தி யியக்கம் 
சிறந்திருந்த காலமும் இதுவே. 

திவான்பகதூர் சுவாமிக்கண்ணுப் பிள்ளையவர்கள் , 
வான நூல் முறைப்படி கணித்து ஆழ்வார்கள் காலத்தை 
முடிவு கூறுகிறார் . பொய்கையார் , பூதத்தார் , பேயாழ்வார் 
ஆகிய முதலாழ்வார் மூவரும் கி . பி . 719 -இல் பிறந்தவர்கள் 
என்றும் . திருமழிசை யாழ்வார் கி . பி .720 - இல் ( ஜனவரி 
t 2s செவ்வாய்க் கிழமை ) பிறந்தவர் என்றும் கூறுகிறார் .! 
து ஒரு நூற்றாண்டு பின் தள்ளிப் போகிறது . அன்றியும் 
ஏனைய சரித்திர ஆதாரங்களுக்கு ஒத்திருக்கவில்லை . ஆகவே 
இந்த முடிவையும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை . 

பொய்கை , பூதம் , பேய் , திருமழிசை ஆழ்வார்கள் 
மாமல்லன் நரசிம்மவர்மன் (கி . பி . 630-668 ) காலத்தில் 
இருந்தவர்கள் என்பதும் , இதே காலத்தில் சைவ அடியார்க 
ளாகிய நாவுக்கரசரும் ஞானசம்பந்தர் முதலியவர்களும் 
இருந்தார்கள் என்பதும் எமது ஆராய்ச்சியின் முடிவு ஆகும் . 


1. The Date of Alvars Dewan Bahadur L. D. Swami 
kanan Pillai , pp . 231-261 . Journal of the South Indain . 
Association , Vol. IY . 


பிழை திருத்தம் 


பக்கம் 


வரி 


பிழை 
பின்னிணைப்பு ச 


திருத்தம் 
பின்னிணைப்பு கூ 


17 


34 


22 


32 


23 


33 


32 


33 


33 


128 


33 


Vol TIT 


Page 3 


141 


28 


நந்தனான 


நந்தனாள 


